காந்தியும்‌ கம்யூனிசமும்‌ 





ஆர்‌. பட்டாபிராமன்‌ 


சிறு வெளியீடு நவம்பர்‌ 2021 


(சத்திய ஒளி மகாத்மா புத்தகத்திற்காக காந்தி கல்வி நிலையம்‌ இரு மோகன்‌ அவர்கள்‌ 
கேட்டதற்கிணங்க அவருக்கு ஜூலை 5 2021ல்‌ அனுப்பிய கட்டுரை) 


காந்தியமும்‌ கம்யூனிசமும்‌ ஒரு பார்வை 
- ஆர்‌. பட்டாபிராமன்‌ 


காந்திய இயக்கங்கள்‌ சார்பில்‌ 'காந்தியை முன்னெடுப்போம்‌ தொடர்‌ சொற்பொழிவு 
நிகழ்விற்காக அமைத்துக்கொள்ளப்பட்ட தலைப்புகளில்‌ இவ்வுரையும்‌ ஒன்று. 
காந்தியை குறித்த தவறான தகவல்களை நேர்செய்வது என்இற பொறுப்புடன்‌ இந்த 
தொடர்‌ றிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. காந்தியத்தை முன்னெடுக்கும்‌ இரு 
அண்ணாமலை, ஏற்பாடுகளை ஏறப்பாக மேற்கொண்ட இரு குகன்‌ மற்றும்‌ இயக்க 
அமைப்பாளர்களுக்கு நன்றி. 


காந்தியமும்‌ கம்யூனிசமும்‌ ஒரு பார்வை என மிக அடக்கமாக தலைப்பை 
எடுத்துக்கொண்டுள்ளோம்‌. வேறு பல பார்வைகள்‌ இருக்கும்‌- இருக்கின்றன என்இற 
புரிதலுடன்தான்‌ இவ்வுரை தரப்படுஇறது. காந்தியைப்பற்றி இலட்சக்கணக்கான 
பக்கங்கள்‌ இருப்பதைப்போலவே கம்யூனிசம்‌- மார்க்சியம்‌ குறித்தும்‌ 
இலட்சக்கணக்கான பக்கங்கள்‌ பல்வேறு விளக்கங்கள்‌ இருந்துவருகின்றன. எனவே 
கயிற்றின்மேல்‌ நடக்கும்‌ கலை இங்கும்‌ தேவைப்படுகிறது. 


புரிதலை சற்று எளிமைப்படுத்துவதற்காக இவ்வுரை 5 துணைதலைப்புகளில்‌ 
அமைத்துக்கொள்ளப்பட்டுள்ளது.. இதை ஒரு குறிப்பிட்ட பார்வை என்கிற அளவில்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. கம்யூனிசம்‌ என்றால்‌ என்ன, காந்இயின்‌ சோசலிசம்‌ 
அதற்கான மூலங்கள்‌, அரசு-வன்முறை-தொழில்‌ உறவுகள்‌, காந்தியை குறித்த இந்திய 
மார்க்சியர்‌ விமர்சனங்கள்‌, காந்து மார்க்ஸ்‌ சந்துப்பு புள்ளிகள்‌ என்ற தலைப்புகளில்‌ 
சுருக்கமாக விவாதிக்கலாம்‌. 


கம்யூனிசம்‌ என்றால்‌ என்ன என்பது குறித்து பதில்‌ ஒருவரியில்‌ இடைத்துள்ளதா எனத்‌ 
தேடினோம்‌ என்றால்‌ நமக்கு இடைப்பதை பார்க்கமுடியும்‌. இன்றைக்கு 174 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ மார்க்சின்‌ உற்ற நண்பரான எங்கெல்ஸ்‌ 1847ல்‌ எழுதிய 
ராஜி ௦4 ளசோ௱பாா என்கிற ஏறிய புத்தகத்தில்‌ இதைக்காணலாம்‌. இதன்‌ பின்னர்‌ 
வந்ததுதான்‌ 1848ல்‌ கம்யூனிஸ்ட்‌ மானிபெஸ்ட்டொ என மார்க்ஸ்‌- எங்கெல்ஸ்‌ எழுதிய 
பிரபலமான படைப்பு. எங்கெல்ஸ்‌ எழுதிய அப்புத்தகம்‌ கம்யூனிசம்‌ குறித்த கேள்வி 
பஇுலாக வந்தது. 


கம்யூனிசம்‌ என்றால்‌ என்ன என்ற கேள்விக்கு மிக கச்‌௪தமான பதிலாக எங்கெல்ஸ்‌ 
தந்துள்ளார்‌. ௱பா(௱ 15 16 506006 ௦7 106 6000111௦75 101 16௨ ஊோாள்0சர(௦ர ௦7 4௨ நா௦எர்வாசர்‌. 
பாட்டாளி வர்க்கத்தின்‌ விடுதலைக்குரிய சூழல்கள்‌ பற்றிய அறிவியல்‌ வகைப்பட்ட 
கொள்கை பிரகடனம்‌ என அதை சொல்லலாம்‌. 


அடுத்து எழும்‌ கேள்வி பாட்டாளி என்பவர்‌ எவர்‌ என்பதாக இருக்‌இறது. தனது 
உழைப்பை மட்டுமே நம்பி அதை விற்று கூலி பெறுவதன்‌ மூலம்‌ பிழைத்தஇிருக்கும்‌ ஜீவி 
பாட்டாளி. மூலதனத்துடமிருந்து இலாபம்‌ போன்ற ஏதும்‌ இல்லாத ஜீவி பாட்டாளி. 


அவருக்கு கூலி எவ்வாறு நிர்ணயமாஇறது? சந்தையில்‌ உற்பத்தியாஒ வரும்‌ சரக்குகள்‌ 
போலவே இவரது உழைப்பு சக்தியும்‌ சந்தியில்‌ பண்டமாக கருதப்படுகஇறது. பிற 
சரக்குகள்‌ உற்பத்திக்கான விலையைப்போலவே அதே விதிகளால்‌ கூலியும்‌ 
தர்மானிக்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து வேலைக்கு வருவதற்கு தேவையான 
சக்தியை பெறும்‌ வகையில்‌, அவரது பராமரிப்பிற்கு அவசயமாஇன்ற குறைந்த 
அளவிலான விலை என்பது கூலியாக தரப்படுகிறது. 


முதலாளித்துவம்‌ என்றாலே பேரளவு பெருந்தொழில்‌ உற்பத்திமுறைதான்‌. இம்முறை 
காலச்சுழற் சியில்‌ நெருக்கடிகளை சந்திக்கிறது. முதலாளிகள்‌ மட்டுமில்லாது, 
உழைப்பவர்கள்‌ ஏன்‌ சமூகமே இதனால்‌ நெருக்கடி சுழலில்‌ எக்கி €ரழிஒஇன்றது. 


நெருக்கடி சீரழிவு சுரண்டலிருந்து பாதுகாத்துக்கொள்ள என்னதான்‌ வழி? 
பெருந்தொழிலை விடமுடியுமா? முடியாது என்கிறார்‌ எங்கெல்ஸ்‌. ஆனால்‌ மாற்று 
வழியை தீர்விற்கு முன்வைக்‌ஒறார்‌. புதிய சமூதாயக்‌ கட்டமைப்பை 
உருவாக்கவேண்டும்‌ என்‌ ஒறார்‌. 


இந்தப்‌ புதிய சமூக அமைப்புமுறை எந்த வகைப்பட்டதாக இருக்கும்‌? 


போட்டியை நீக்கி ஒத்துழைப்பை இந்த அமைப்பு முன்வைக்கும்‌. இலாபவேட்கையுடன்‌ 
போட்டியிட்டுக்‌ கொள்ளும்‌ தனிநபர்களின்‌ கைகளிலிருந்து, தொழில்துறையின்‌ 
கட்டுப்பாட்டை நீக்கி உற்பத்தியின்‌ அனைத்துப்‌ பிரிவுகளையும்‌ சமுதாயமே எடுத்துக்‌ 
கொள்ளும்‌. தனியுடைமை ஓழிக்கப்பட்டு உற்பத்திக்‌ கருவிகள்‌ அனைத்தும்‌ பொதுப்‌ 
பயன்பாட்டுக்குரியதாக மாற்றப்படும்‌ அனைவரையும்‌ உழைப்பில்‌ பங்கேற்க செய்து 
ஒத்துழைப்பை ஏற்படுத்தும்‌... உற்பத்துப்‌ பொருட்கள்‌ அனைத்தும்‌ பொது 
உடன்பாட்டின்படி வினியோகடுக்கப்படும்‌. சுருக்கமாக இதை பொதுவுடைமை அல்லது 
கூட்டு உடைமை' என்று சொல்லலாம்‌. 


தனியார்‌ சொத்துடைமையை சமாதான முறையில்‌ ஒழிப்பது சாத்தியமா? 


தனியார்‌ சொத்துடைமையைச்‌ சமாதான முறையில்‌ ஒழிப்பது நடைபெறக்கூடும்‌ எனில்‌ 
அது விரும்பத்தக்கதே. கம்யூனிஸ்டுகள்‌ இதை எதிர்க்க மாட்டார்கள்‌. ஆனால்‌ 
கம்யூனிசத்தின்‌ எதிராளிகள்‌ முழுப்‌ பலத்தோடு இருப்பவர்கள்‌. அவர்கள்‌ 
பாட்டாளிகளை ஒரு புரட்‌ நோக்கு தள்ளுவர்‌. ஒடுக்கப்படும்‌ பாட்டாளி வர்க்கம்‌ ஒரு 
புரட்சியை நோக்கத்‌ தள்ளப்படுமானால்‌, கம்யூனிஸ்டுகள்‌ தங்கள்‌ செயல்மூலம்‌ 
பாட்டாளிகளுக்கு பாதுகாப்பாக நிற்பார்கள்‌. சமாதான வழி 0688016 பர்‌ ஈ௦4 1985101௦ 
என்பது எங்கெல்ஸ்‌ தரும்‌ விளக்கம்‌. 


தனியார்‌ சொத்துடைமையை ஒரே அடியில்‌ ஒழித்துக்‌ கட்டுவது சாத்தியமா? 


ஒரே அடியில்‌ சாத்தியம்‌ இல்லை. கூட்டுடைமைச்‌ சமுதாயத்தை உருவாக்கத்‌ 
தேவையான உற்பத்தி சக்திகளை ஒரேயடியாகப்‌ பெருக்குவது சாத்தியமில்லை. எனவே 


3 


தனியார்‌ சொத்துடைமை ஒழிப்பும்‌ ஒரே அடியில்‌ சாத்தியயில்லை. பாட்டாளி வர்க்கப்‌ 
புரட்‌, இன்று நிலவும்‌ சமுதாயத்தைப்‌ படிப்படியாக மாற்றியமைக்கும்‌. இங்கு எர்மா 
வபர்‌ 80பர்‌0ா என்பது சொல்லப்படுகிறது. புரட்சி பார்றா என்பது 
பேசப்படவில்லை. 


இந்தப்‌ புரட்சியின்‌ தஇசைவழி எதுவாக இருக்கும்‌? 


இசைவழி ஒரு ஜனநாயக அரசமைப்பை நிறுவுவதாக அமையும்‌. நேரடியாகவோ 
மறைமுகமாகவோ, பாட்டாளி வர்க்கத்தின்‌ மேலாதிக்கம்‌ அமையும்‌. இங்கு ஜனநாயகம்‌ 
என்பது, தனியார்‌ சொத்துடைமைக்கு எஇுராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும்‌, 
பாட்டாளிவர்க்கத்தின்‌ வாழ்க்கைத்தரத்தை உறுஇப்படுத்துவதற்குமான ஒரு 
வழிமுறையாக பயன்படுத்தப்படும்‌. 


பாட்டாளிவர்க்க அரசாங்கம்‌ செய்யவேண்டிய சில நடவமக்கைகள்‌ எவையாக 
இருக்கும்‌? 


1. வாரிசு சொத்துரிமை ஓழிக்கப்படும்‌ 

2. நிலவுடைமை இருக்காது. வாடகைமுறையில்‌ பயன்படுத்தவழியிருக்கும்‌ 
3.முற்போக்கான வரிவிதிப்பு 

4. தேசிய வங்க முறையில்‌ கடன்கள்‌ 

4.போக்குவரத்து, வர்த்தக முறைகள்‌ நாட்டுடைமை 

5௩.கட்டாய உழைப்பு 

6.இலவசக்‌ கல்வி- பொதுப்பள்ளி, கல்வியை பொருள்‌ உற்பத்தயுடன்‌ இணைத்தல்‌ 
7.கிராம நகர நம்பிக்கையிழப்பு மற்றும்‌ பகைமைகளை அகற்றல்‌ 
8.ஆலை உற்பத்திகருவிகள்‌ விரிவாக்கம்‌- தரிசு நில மேம்பாடு 

9.உழைப்பு அனைவரின்‌ கடமை 

10.விவசாயத்தை தொழில்‌ துறையுடன்‌ இணைத்தல்‌ 

11. குழந்தை உழைப்பு ஒழிப்பு 


மேற்கூறிய சல குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மார்க்ஸ்‌ எங்கெல்ஸ்‌ புதிய 
சமூகத்திற்கான புதிய பாட்டாளி அரசாங்கம்‌ செய்யக்கூடியவைகளாக முன்வைத்தனர்‌. 


இந்தியாவில்‌ விடுதலை இடைத்த காலத்தில்‌ பிரிட்டனில்‌ இருந்த 'லேபர்‌ பார்ட்டி' 1948ல்‌ 
கம்யூனிஸ்ட்‌ அறிக்கையின்‌ நூற்றாண்டை கொண்டாடியது. மேற்கண்ட பல 
நடவடிக்கைகளை தங்கள்‌ கட்ச எடுத்துவிட்டதாக அக்கட்‌௪ உரிமைப்‌ பாராட்டியது. 
மார்க்ஸ்‌- எங்கெல்ஸ்‌ பேசிய பல அம்சங்களை நாங்கள்‌ செய்திருந்தும்‌ எங்களை 
மார்க்சியர்கள்‌ ஏன்‌ சோசலிஸ்ட்களாக ஏற்கவில்லை என கேள்வியும்‌ அக்கட்சியினர்‌ 


4 


எழுப்பினர்‌. விடுதலைக்குப்‌ பின்னர்‌ நேருவும்‌ கூட தன்‌ அரசாங்கம்‌ சோசலிச 
இசைவழியில்‌ செல்வதாகவே தெரிவித்தார்‌. ஆனால்‌ இங்கு மார்க்சியர்கள்‌ அதை 
ஏற்கவில்லை. புரட்சி என்பதே கட்டுமானமல்ல. கட்டுமானம்‌ என்பது புரட்சிக்கு பிந்தி 
நடைபெறுவது என நேரு பேசினார்‌. 


பொதுப்பட சொத்துடைமையை ஓழிப்பதல்ல, முதலாளித்துவ சொத்துடைமையை 
ஒழிப்பதே சோசலிசத்திற்குரிய சறப்பியல்பு. சொத்தானது அதன்‌ தற்கால வடிவில்‌ 
மூலதனத்கஇுற்கும்‌ கூலியுழைப்பிற்கும்‌ இடையிலான பகைமையை அடிப்படையாகக்‌ 
கொண்டதாகும்‌. மூலதனம்‌ தனியாளின்‌ சக்துயல்ல, சமூக சக்திகொண்டது என்பது 
பொதுவாக மார்க்்‌சியரிடம்‌ கடைக்கும்‌ விளக்கம்‌. 


முதலாளித்துவ உற்பத்திமுறையில்‌ ஊதியம்‌ பிழைத்துவாழும்நிலை அளவிற்கு 
வைக்கப்படுகிறது. குறைந்த ஊஇுயத்துற்கு போட்டியின்‌ காரணமாக உழைப்பாளர்‌ 
சந்தையில்‌ இடைக்கன்றனர்‌. இந்த *ஈ௦ஈ 8 ௦ீ ௨26 மூலம்‌ பெரும்‌ சுரண்டலுக்கு 
உழைப்பாளர்‌ உள்ளாக்கப்படுகின்றனர்‌. சுரண்டலால்‌ உபரி மப்பு இடைக்இறது. 
உபரிமதுப்பை அதிகரிக்க முதலாளிகள்‌ நடவடிக்கைகள்‌ எடுப்பர்‌. இந்த முரண்பாடு 
எதிர்வினையாக தொழிலாளிவர்க்க உணர்வை அதற்கான அமைப்புவடிவங்களை 
உருவாக்குகிறது. பாட்டாளிகளின்‌ பலம்‌ அதிகரிக்க முதலாளித்துவத்திற்கு சவக்குழி 
தோண்டப்படும்‌. உற்பத்தி சாதனங்கள்‌ தொழிலாளர்‌ கைகளுக்கு மாறும்‌. அதை 
அவர்கள்‌ சோசலிச முறைகளில்‌ நிர்வகித்து அனைவருக்குமான நல்வழிகளை 
உருவாக்குவர்‌ என மார்க்சியர்‌ பேசுவர்‌. 


சோசலிசம்‌ குறித்த பலவகை உரையாடல்கள்‌ இன்றும்‌ நிலவிவருகன்றன. கற்பனாவாத 
சோசலிசம்‌ என வகைப்படுத்தப்பட்ட ராபர்ட்‌ ஓவன்‌, சார்லஸ்‌ ஃபூரியர்‌, செயிண்ட்‌ 
சைமன்‌, மார்க்சியர்களான லெனின்வகை சோவியத்‌, மாவோவகை சீனம்‌ , 
யபூகோஸ்லாவிய டிட்டோ, வியத்நாம்‌ ஹோ௫மயின்‌, பிடலின்‌ இயூபா என கட்டுமான 
மாதிரிகள்‌ குறித்து பேசப்பட்டுவருகின்றன. மார்க்சிய கொள்கை எனப்பார்த்தாலும்‌ 
பலவகை இந்தனைப்பள்ளிகள்‌ உரையாடுவதை நாம்‌ பார்க்க முடியும்‌. 


௪ இ எம்‌ ஜோட்‌ முன்வைத்ததை நாம்‌ பார்க்கலாம்‌- 5௦041150 (6 |166 ௪ 82% 4௪4 25 1௦4 [45 5௮06 
06௦2ப5௨ வளும௦ல்‌ ௩ (. சோசலிச தொப்பியை ஒவ்வொருவரும்‌ அணிவதால்‌ தொப்பி 
தன்‌ வடிவம்‌ இழந்துவிடுகிறது. ரஸ்ஸல்‌ பல்வேறு உரையாடல்களின்‌ அனுபவங்களைக்‌ 
கணக்கில்கொண்டு 5001க/8௱ க ர்சாொலு [ஸர்‌ ௨ உர்பளிடு ெொல06 6௦ஞ்‌ ௦4 0௦௦46 எனக்‌ 
குறிப்பிட்டார்‌. காந்த தனது விளக்கமாக 8001வ(8௱ 18 & 068பரிர்ப! ௦0 வா 80 லா | உ௱ வல, 
8001வ15௱ வ! ஈண(65 04 5001ஸ்‌ 8௭6 60பவி! ஈ௦16 |௦8/ வாடா ஈரா என்றார்‌. 


சோவியத்‌ அனுபவத்திற்கு பின்னர்‌ வந்த உரையாடல்கள்‌ இலவற்றில்‌ ஒழ்கண்ட 
கேள்விகள்‌ எழுந்தன. சோசலிசம்‌ என்பது முழுமையான அரசு வியாபிப்புதானா? 
பொருளாதாரமுறை துவங்கி தனிநபர்‌ ஈறாக அனைத்திலும்‌ அரசு கட்டுப்பாடுதான்‌ 
சோசலிசமா? இந்த கேள்விகளின்‌ பின்னணியிலும்‌ காந்தியின்‌ சோசலிச பார்வையை 
பார்க்க வேண்டியுள்ளது. 


இந்திய மக்களின்‌ அரசியல்‌ பொருளாதார சமூக சூழல்களை உள்வாங்கி அஒஇம்சை, 
ஒத்துழையாமை சத்தியாக்‌ கரகம்‌, உண்மை- கடவுள்‌, தர்மகர்த்தாமுறை, சோசலிசம்‌ 
போன்றவற்றிற்கான விளக்கங்களை காந்தியடிகள்‌ தந்தார்‌. அவர்‌ நடைமுறைக்கு 
முன்னுரிமை தந்தவர்‌. எனவே அவரை இசம்‌ சார்ந்து அதல்‌ வைத்து பேசுவது கடினமாக 
இருக்கும்‌. அவர்‌ பழமைவாஇயாக தெரிவார்‌- அனார்க்‌ஒஸ்ட்‌ ஆகவும்‌ காணப்படுவார்‌. 
முதலாளித்துவவாதுி எனவும்‌ அதே நேரத்தில்‌ புராதன கம்யூனிஸ்ட்‌ ஆகவும்‌ தெரிவார்‌. ப 
061015 4௦ || 16856 ௦8௱05 8ம்‌ ௦6 என்கிற வரையறையைத்தான்‌ நாம்‌ எடுத்துக்கொள்ள 
நேரும்‌. 


மத அடிப்படையிலான நன்னெறிகள்‌ என்பதை அடித்தளமாக கொண்டு 
பாதிக்கப்பட்டவர்களின்‌ துயர்துடைக்கும்‌ அரசியல்‌ சமூக செயல்பாடுகள்‌ என்பதை 
காந்தி அமைத்துக்கொண்டார்‌. வைஷ்ணவ சிந்தனைகள்‌, ஜைன புத்தமத ௪ந்தனைகள்‌, 
பகவத்கீதை, உபநிடதங்கள்‌, மலைப்பிரசங்கம்‌, டால்ஸ்டாய்‌, ரஸ்கின்‌, தோரோ 
ஆஇயவர்களின்‌ ௪ந்தனைகளே அவரை ஆட்கொண்டன. தனது செயல்களை இவற்றின்‌ 
துணையோடுதான்‌ அவர்‌ சரிபார்த்துக்கொண்டு பயணித்தார்‌. 


ஜைனத்தின்‌ முக்கிய 5 விரதங்களாக அகிம்சை, வாய்மை, கள்ளாமை, பிரமச்சரியம்‌, 
அவாவுறுத்தல்‌ ( கர, 59/9, கள்வ, நாகவ, உசன்‌) என்பதை அவர்‌ தன்‌ ஆசிரம 
விதிகளின்‌ பகுதியாக இணைத்து அனுசரித்தார்‌. ஈசா உபநிடதத்தின்‌ 'பணம்‌ 
யாருடையது? அதற்காக ஆசைப்படாதே' வாக்கியங்களில்‌ சோசலிசம்‌ பேசப்படுவதாக 
காந்தி உணர்ந்தார்‌. ஆனால்‌ மார்க்சியர்களால்‌ இந்தப்‌ பார்வையை ஏற்கமுடியாது. 


எவ்வளவு இழான மனிதர்‌ என்று பார்க்கப்படுபவருக்கும்‌ வாழ்வுண்டு என்பதை 
உணர்த்இயவர்‌ புத்தர்‌. காந்தியின்‌ சர்வோதய சிந்தனையில்‌ அஇம்சை அனுசரிப்பில்‌ 
புத்த சிந்தனையின்‌ தாக்கத்துற்கு இடமுண்டு. ஏசுவின்‌ மலைபிரசங்கம்‌ அவரின்‌ 
இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தது. 


டால்ஸ்டாய்‌ (பாது ௦7 ௦0 ல்‌ 'வாழ்வின்‌ அர்த்தம்‌' கடவுளின்‌ ராஜாங்கம்‌ அமைப்பதே என 
தெரிவித்தார்‌. அதை அன்பின்‌ வழிப்பட்டே கட்டமுடியும்‌ என்பது அவரது நம்பிக்கையாக 
இருந்தது. குதிரையின்‌ மீது சவாரி செய்துகொண்டே அதன்‌ மீது பரிதாபப்படுவது 
குறித்து அவர்‌ பேசினார்‌. பரிதாபப்பட்டால்‌ உடன்‌ அதிலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்க 
வேண்டும்‌ என்பதே வழி என்றார்‌. இதை சுரண்டல்‌ என்பதற்கான அருமையான குறியீட்டு 
மொழியாக புரிந்துகொள்ளலாம்‌. 


“எப்படி தனிமனித உடலின்‌ பாகங்கள்‌ அனைத்தும்‌ சமமோ அப்படித்தான்‌ சமூகத்தில்‌ 
அனைத்து உறுப்பினர்களும்‌ சமம்‌ என புரிந்துகொள்ளவேண்டும்‌. இதுதான்‌ சோசலிசம்‌. 
மனிதர்கள்‌ எப்படிப்பட்ட தஇறமைகளுடன்‌ இருக்கவேண்டும்‌ என்பதை சமூகத்தால்‌ 
துல்லியமாக வரையறுக்கமுடியாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ வாய்ப்புகளில்‌ சமத்துவம்‌ 
என்பதை அதனால்‌ அனுசரிக்கமுடியும்‌” என்கிற விளக்கம்‌ காந்தியிடம்‌ இருந்தது 


6 


தன்னை நடைமுறை இலட்சியவாதி என அழைத்துக்கொண்ட காந்து உடல்‌ 
உழைப்பிற்கும்‌, மூளை உழைப்பிற்கும்‌ உள்ள வேறுபாடுகளை கொண்டாடும்‌ சமூக 
மதுப்பிடுகளை நேராக்குவதில்‌ (60பல/5 ௦4 இரசரப9) செலுத்திய ஊக்கம்‌ 
அளவிடமுடியாதது. 


காந்தியடிகளுக்கு மேற்குவகைப்பட்ட சோசலிச உரையாடல்‌ என்பது இறுதியான 
வாசகங்கள்‌ அல்ல. அவர்‌ இழைத்தேய சமூகங்களை உன்னிப்பாக கவனித்து இங்கு 
சோசலிச உரையாடலை- அதற்கான சமூக கட்டுமானத்தை செய்யவேண்டும்‌ என 
விழைந்தார்‌. வளர்ச்‌ச என்பதை நன்னெறிகளில்‌ அல்லாமல்‌ டாலர்களில்‌ மட்டுமே 
பார்ப்பதை, சுயநல பெருக்கத்தை பெரும்‌ வீழ்ச்சி என அவர்‌ பார்த்தார்‌. சோசலிசம்‌ 
புத்தக வழியிலானதல்ல- அம்சா வழியிலானது என்றார்‌. 


தனியார்‌ சொத்துரிமை என்கற முறையை போல்ஸ்விக்குகள்‌ ஒழிக்க விரும்புகின்றனர்‌. 
சொத்துன்மை- சொத்தில்‌ பற்றின்மை என்பது அருமையான பொருளாதார நெறிதான்‌. 
ஆனால்‌ ஒவ்வொருவரும்‌ அதை தாமே உணர்ந்து கைக்கொள்தல்‌ நலமானது. 
போல்ஸ்விசத்தில்‌ இந்த நடைமுறை அடக்குமுறை மற்றும்‌ கட்டாயப்படுத்தும்‌ வழியில்‌ 
செய்யப்படுகிறது. அரசு சொத்துரிமை கட்டாயமுறையில்‌ கொண்டுவரப்படுகுிறது 


என்று போல்ஷ்விக்‌ பற்றிய புரிதலையும்‌ , விமர்சனத்தையும்‌ காந்தியிடம்‌ 
பார்க்கமுட கிறது. 

யாரிடம்‌ முதலில்‌ மனமாற்றம்‌ ஏற்படுகிறதோ அவருடன்‌ சோசலிசம்‌ ஆரம்பமாகட்டும்‌ 
என்பார்‌ காந்த. பிரசங்கம்‌ செய்யலாம்‌- கட்சிகள்‌ அமைக்கலாம்‌. நம்‌ 
வாழ்க்கைமுறையை மாற்றிக்கொள்ளாமல்‌ இருந்தால்‌ வேதாந்தம்‌ போல்‌ 


பே௫ுக்கொண்டருக்கலாம்‌. இலக்கு நம்மைவிட்டு தள்ளிப்‌ போய்க்கொண்டுதான்‌ 
இருக்கும்‌. சோசலிசம்‌ விரும்புவோர்‌ மாற்றத்தை தன்னிடமிருந்து தொடங்கவேண்டும்‌ 
என காந்து அறிவுறுத்துவதைக்‌ காணமுழுயும்‌. 


ரஸ்இினின்‌ பாமு௦ 16 ௨4 யை காந்து மந்திரசத்‌திகொண்ட நூல்‌ எனக்‌ குறிப்பிட்டருந்தார்‌. 
அதிலிருந்து அவர்‌ மூன்று முக்கிய பாடங்கள்‌ அல்லது கருத்தாக்கங்களை அவர்‌ 
எடுத்துக்கொண்டார்‌. 


உ. 116 0000011446 00(ி10பெல (5 6ர்விாரா60 1 116 00௦0 ௦7 ௮॥. 
உ ]ஸ்க 18066 016 85 16 586 புலிப6 85 116 0௨௭ [ர 8 ௱ாபள்‌ 85 ௪1 ௭/௨ 16 586 ரீம்‌ ௦7 
ட 1 வா்‌ ௦௦௦ 11௦0 1ல்‌ ௦ * 


உ ]௭்க1176 ௦7120௦பா 15 16 |[ரீ6 ௫௦ |ஙர்ா0. 


முதல்கோட்பாடு அனைவரின்‌ நலன்‌ என பேசினால்‌ அடுத்த இரண்டும்‌ அதற்கு 
துணைநிற்கவேண்டியனவாக இருப்பதைக்‌ காணலாம்‌. சர்வோதயாவும்‌ சாஇபேதமற்ற 
வர்க்கபேதமற்ற சுரண்டலில்லாத சமூகம்‌ என்பதையே கனவாக முன்வைக்‌இறது. 
சர்வோதயா 'ஊலாஜ்ல்‌0ா ௦4 ௮ எனப்‌ பேசுவதால்‌ அது '$பூறா6௱உ ஈ8/0ப!(1௦8ரு 1022: என 
வினோபாபாவே வாதாடினார்‌. பொருளாயத நலன்கள்‌ என்பதை மட்டும்‌ முன்வைத்து 
சமூக புனர்‌ நிர்மாணம்‌ செய்யமுடியாது. அதற்கு மனித கட்டுமானமும்‌ அவயம்‌. அதை 
சர்வோதயா சொல்றது என்பது அவரது விளக்கம்‌. 


திறமைக்கேற்ற உழைப்பைத்‌ தருவது, தேவைக்கேற்ப பெறுவது குறித்து காந்தி 
சொல்லிவிடுஒறார்‌. இது ஒருவகையான கம்யூனிச சமுதாய புரிதல்தான்‌. ஆனால்‌ 
காந்தி அவசியமான தேவைகள்‌ என்பதை வரையறுத்து சொல்லிவிடுகிறார்‌. உணவு, 
உடை, உறையுள்‌, கல்வி, மருத்துவம்‌ என்பதாக அவை செல்கின்றன. பொருளாதார 
சமத்துவத்தின்‌ அடிப்படையை காந்தியடிகள்‌ ஏற்றாலும்‌ அத்துடன்‌ சமூக சமத்துவம்‌ 
என்பதை வலியுறுத்துபவராகவும்‌ இருக்கிறார்‌. வாழ்க்கை பிளவுபடாதது (ஈரமாகி ௭௭0 
|ஈகெர்ஸ்்நு எ பர என்கிற புரிதலே மேலானது என காந்தியடிகள்‌ எழுதினார்‌. உலஇன்‌ 
இராஜ்யமே இடைத்தாலும்‌ $தண்டப்படாதவர்‌ நலன்களை விட்டுக்கொடுக்க 
முடியாதென்றவர்‌ காந்தஇயடிகள்‌. மார்க்சின்‌ பார்வையும்‌ சுதந்தரம்‌ பிளவுபடாதது 
என்பதாகவே இருந்தது. 


பெரும்பான்மை உழைக்கும்‌ மக்கள்‌ சுரண்டலிருந்து விடுதலைப்‌ பெறும்‌ சோசலிச 
முறையை மார்க்சியர்‌ பொதுவாக முன்வைத்தனர்‌. பாட்டாளிவர்க்க புரட்சி என்கிற 
வர்ணனையாக அதைப்பே௫சினர்‌. காந்த 0௦௦46 ௦7 ர2௦ர்‌ 0௦௦0 ௦4 ச॥' என 
சர்வோதயாவை முன்வைத்தார்‌. காந்தியின்‌ சர்வோதயா அனைவரின்‌ நலன்‌ என்பதை 
முன்‌ நிறுத்தியது. 


தர்மகர்த்தா முறையை சோசலிசதிசை நோக்‌ஒய மாற்றாக அவர்‌ முன்வைத்தார்‌. 
தங்களுக்கு அவசியமான தேவை என்பதைத்தவிர அதிகப்படியான செல்வத்தை 
சமூகத்திற்குரியது- அதற்கு டீரஸ்ட என்கிற நினைவுடன்‌ சாதாரண உழைக்கும்‌ மக்கள்‌ 
வாழ்க்கை முறைக்கு பணம்படைத்தவர்கள்‌ தங்களை ழ்‌ இறக்கிக்கொள்ளவேண்டும்‌ 
என அவர்‌ விரும்பினார்‌. 


ஒீழிலிருந்து கட்டுமானம்‌ (8௦௦௱ பட) எனச்‌ சொல்லி காந்து இதை விளக்கினார்‌. மக்கள்‌ 
தங்கள்‌ இராமத்திலிருந்து இதை அமுல்படுத்த துவங்கினால்‌ சாத்தியமானதாகும்‌. 
'ஓ1கப4௦நு.. ராப516வ[0' அரசாங்க ஓஒழுங்குமுறையுடன்‌ கூடிய சட்டப்படியான 
தர்மகர்த்தாமுறை என்பதை அவர்‌ முன்மொழிந்தார்‌. இங்கும்‌ வாரிசு உரிமை என்பது 
கடமை சார்ந்து வருவதே தவிர பிறப்பால்‌ மட்டுமே பெறும்‌ உரிமையாகாது . வன்முறை 
மூலம்‌ சொத்து பறிமுதல்‌ சமூகத்திற்கு பயனளிக்காது என்பது அவரது தடமான 
கருத்தாக இருந்தது. 


“தர்மகர்த்தாமுறைப்‌ பற்றி நான்‌ சொல்வதை நடக்காது வெறும்‌ கனவு என 
விமர்சக்கிறார்கள்‌. அது நடவாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ சோசலிஸ்ட்கள்‌ கனவு மாத்திரம்‌ 
நிச்சயம்‌ பலிக்கும்‌ என எப்படி உத்தரவாதம்‌ சொல்லமுடியும்‌. முதலாளிகள்‌ 
சுரண்டுகிறார்கள்‌ என பல்லாண்டுகளாக பிரச்சாரம்‌ செய்தும்‌ சோசலிசம்‌ 
வந்துவிடவில்லை. மனிதர்‌ மனத்தை மாற்றமுடியும்‌ என்ற நம்பிக்கை போனதால்‌ 
தான்‌ மேற்இத்தய சோசலிசக்‌ கொள்கை தோன்றியுள்ளது” என காந்தி பேசியதைப்‌ 
பார்க்கிறோம்‌. 


தர்மகர்த்தா கொள்கை என்பதையும்‌ காந்தி விரிவுபடுத்தினார்‌. அது சொத்துக்குரியது 
மட்டுமல்ல. மேலான அம்சங்கள்‌ எனக்‌ கருதப்படுகின்ற அனைத்இுற்கும்‌ உரியது. 
தன்னிடம்‌ மிகுந்து இருப்பதாக கருதும்‌ எதற்கும்‌ அவன்‌ தர்மகர்த்தா என்கிற 
மனோபாவம்‌ என அதை விரித்து காந்தி பொருள்தருவார்‌. ( ஸ்வ 1௮1045, 0/௦! எாசாஜர்‌, 
2௮11 ௦ ௦106 0809011165 8 0650 ரார்தார்‌ 055655, 16 5100101196 1௨௱ 95 பொத 066 ஐவ 1௦ ரி 95 8 1ப5166, 


8 


ர்‌ 6வாளி ௦7 16 ௦10. 1௦12 580282- 8000௦0911௦ 800 801ப4ராாம்‌ ௦7 வரு ௦006 ௦116 10191 மூவ 0வத ௦7 


॥.) இதை எவ்வாறு நிராகரிக்கமுடியும்‌ என கேட்கிறார்‌ வினோபாஜி. 


லூயி பிஷர்‌ காந்தியிடம்‌ உங்கள்‌ சோசலிசத்தின்‌ அர்த்தம்‌ யாது என வினவியபோது 
'கடையனுக்கும்‌ கதி மோட்சம்‌' என்பதே என பதில்‌ அளித்தார்‌ காந்து. 


சரோஜினிநாயுடுவின்‌ மகன்‌ பாபா உட்பட இளம்‌ கம்யூனிச பற்றாளர்கள்‌ காந்தியிடம்‌ 
பலகேள்விகளை எழுப்பினர்‌. காந்தியின்‌ பஇல்‌ இவ்வாறாக அமைந்தது. உழைக்காமல்‌ 
செளக்‌்ஒயமாக வாழ என்ன நியாயம்‌ இருக்கிறது? ஒரு நியாயமும்‌ இல்லை. பிறவியில்‌ 
அனைவரும்‌ சமமானவர்தான்‌. ஆனால்‌ திறமைகள்‌ மாறுபடுகஇன்றன. சம்பாதிக்க 
சாமர்த்தியம்‌ உள்ளவர்‌ தருமகர்த்தாபோல்‌ வாழக்‌ கற்க வேண்டும்‌. உணவிற்காக 
உழைக்க வேண்டும்‌ என்ற விதியைப்‌ பின்பற்றினால்‌ சமூகம்‌ அமைதியான புரட்‌சியைக்‌ 
காணும்‌. எந்த அமைப்பிலும்‌ சோம்பேறித்தனத்திற்கோ, கடமையை செய்யாமல்‌ 
தப்புவதற்கோ இடமிருக்கக்கூடாது. பரஸ்பர சேவைக்காக போராடுவதுதான்‌ 
மனிதனின்‌ வெற்றி. அப்போது மிருக ஆட்சி இல்லாது மானுட ஆட்‌ தோன்றிவிடும்‌. 


புத்தரைப்‌ பார்க்க வாய்ப்புகிடைத்தால்‌ இயாகத்தைவிட உழைப்பின்‌ தத்துவத்தை 
நீங்கள்‌ ஏன்‌ போதிக்கவில்லை என அவரைக்‌ கேட்கத்‌ தயங்க மாட்டேன்‌ . துக்காராம்‌, 
ஞானதேவர்‌ போன்ற மகான்களைப்‌ பார்த்தாலும்‌ அதையேதான்‌ சொல்லுவேன்‌ என்றார்‌ 
காந்தி. இக்கருத்து ஹரிஜன்‌ நவம்பர்‌ 2 1925ல்‌ வெளியானது. 


எந்தச்‌ சொத்து நியாயமாக அல்லது அறியாயமாக சம்பாதிக்கப்பட்டது என்பதை எவர்‌ 
தர்ப்பிடுவது? இந்தக்‌ கேள்வியை அவர்‌ 1936 ஆகஸ்ட்‌ 1 ஹரிஜனில்‌ எழுப்பியிருந்தார்‌. 
உடைமை சொத்தெல்லாம்‌ திருட்டு என்றால்‌ அனைவரும்‌ அதை கைவிடவேண்டும்‌. 
அப்படிக்‌ கொடுத்துவிட்டோமா? என்பது அவரது கேள்வி. 


பொருளாயத முன்னேற்றம்‌ வந்தால்‌ தார்மீக முன்னேற்றமும்‌ வந்துவிடும்‌ என்பதை 
காந்தி ஏற்க மறுத்தார்‌. பெரிய அளவில்‌ உற்பத்தி செய்வதை எஇர்க்‌கஇறீர்களா என்‌ இற 
கேள்வி அவரிடம்‌ வைக்கப்பட்டபோது ஒருபோதும்‌ அப்பம்‌ கூறியஇல்லை என்ற பதில்‌ 
காந்தியிடமிருந்து வெளிப்பட்டது. என்னைப்பற்றிய பல மூடநம்பிக்கைகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று என்றார்‌ காந்து. இராமவாடகள்‌ உற்பத்தி செய்யமுடிந்தவற்றில்‌ பேரளவு 
உற்பத்தி எனச்‌ செய்வதை எஇிர்ப்பதாக அவர்‌ தெரிவித்தார்‌. 


நாம்‌ ஒவ்வொரு செயலிலும்‌ நடந்துகாட்ட ஆரம்பிக்கும்போது சோசலிசத்திற்கு 
யாரையும்‌ மாற்றவேண்டிய பணி என தனியாக ஒன்றில்லாமல்‌ போகும்‌. நடந்து 
காட்டுதலே பணியாக இருக்கும்‌ என்கிற நீண்ட விளக்கத்தை அந்த இளைஞர்கள்‌ 
பெற்றனர்‌. 

சோசலிசம்‌ குறித்து மகாத்மாவின்‌ கருத்துக்களை பியாரிலால்‌ வெளிப்படுத்தியதை 


சுருக்கமாக பார்க்கலாம்‌. 


௨ சமூகத்திற்கு பயனளிக்கும்‌ உடலுழைப்பை செய்யும்‌ கடமையிலிருந்து 
எவருக்கும்‌ விலக்கல்ல- உடல்‌ உழைப்பில்லாதவர்‌ சாப்பிடவேண்டாம்‌ . 
௨. உடல்‌ உழைப்பானாலும்‌- மூளை உழைப்பானாலும்‌ ஊஇய சமத்துவம்‌ வேண்டும்‌. 


௨ சோசலிசம்‌ குறித்து பேசு கனவு மட்டும்‌ காண்போர்க்கு தான்‌ சோசலிஸ்ட்டாக 
தெரியாமல்‌ இருக்கலாம்‌. தஇிக்கற்றவர்களுடன்‌ வாழ்வது, தாழ்ந்த 
நிலையிலிருப்பவர்களுடன்‌ தம்மை ஓன்றுபடுத்திக்கொண்டு அவர்களது 
கஷ்டங்களை தாமும்‌ ப௫இர்ந்து கொள்ளத்தெரிந்த தன்னை சோசலிஸ்ட்‌ என்றே 
அமைக்கவேண்டும்‌ என காந்தி கருதினார்‌. 

உ. எல்லோரும்‌ மாறுஇறவரை- எல்லாவற்றையும்‌ மாற்றுகிறவரை என 
சொல்லிக்கொண்டு சுலப வாழ்க்கை வாழ்வதை அவர்‌ ஏற்கவில்லை. 

௨. ஒருவரின்‌ சொத்தானாலும்‌ ஆற்றலானாலும்‌ தான்‌ தர்மகர்த்தா என்ற புரிதல்தான்‌ 
சோசலிசத்திற்கு அமைதியாக இட்டுச்‌ செல்லும்பாதை என்றார்‌. பிறர்‌ சொத்தை 
பலவந்தமாக பிடுங்கிக்கொள்வது சோசலிசம்‌ என்று விளக்கப்படுவதை அவர்‌ 
ஏற்கவில்லை. 


மார்க்சிற்குண இருந்த கல்வித்‌ இறமை எனக்கு இல்லை. அது எனக்கு 
இருந்திருக்குமானால்‌ , மார்க்ஸ்‌ தத்துவத்தை மார்க்ஸைவிட இன்னும்‌ நன்றாக 
எழுஇயிருப்பேன்‌:-- மார்க்சின்‌ முறையைத்தவிர வேறு முறை இல்லை - அது மட்டுமே 
சற்ந்தமுறை என்பதை நான்‌ ஏற்கவில்லை” என்று காந்தி சொன்னதும்‌ பியாரிலாலின்‌ 
பஇிவாக உள்ளது. 


மார்க்ஸ்‌ குறித்த தன்‌ மேலான மதிப்பீடுகளையும்‌ காந்து தந்துள்ளார்‌. “ மார்க்ஸ்‌ மனித 
வர்க்கம்‌ முழுவதையும்‌ ஒன்றாக கருஇயிருக்கிறார்‌. ஒடுக்கப்பட்டு இடக்கும்‌ 
ஏழைகளான உலகப்‌ பாட்டாளிகளின்‌ கட்சியில்‌ தம்மை 
ஒருமைப்படுத்திக்கொண்டிருக்கிறார்‌. இதுதான்‌ மார்க்சின்‌ உபதேசங்களை 
ஜீவனுள்ளவையாக்இயிருக்கிறது. ஆனால்‌ இப்படி செய்திருப்பது அவர்‌ மாத்திரமல்ல. 
மார்க்ஸைக்‌ குறித்து நாம்‌ குறை கூறலாம்‌. ஆனால்‌ அவர்‌ மிகப்‌ பெரியவர்‌ என்பதை 
யார்‌ மறுக்கமுடீியும்‌?. அவருடைய பொருளாதார தத்துவங்களை நான்‌ 
ஒப்புக்கொள்வஇல்லை. ஆனாலும்‌ ஏழைகள்‌ நசுக்கப்படுகிறார்கள்‌ என்பதை நான்‌ 
அறிவேன்‌. ஏதாவது செய்துதான்‌ ஆகவேண்டும்‌. இதை மார்க்ஸ்‌ அவர்‌ வழியில்‌ செய்ய 
முற்பட்டிருக்கிறார்‌. அவருக்கு ஆற்றலும்‌, படிப்பும்‌, அறிவும்‌ இருந்தன.” 


காந்தியின்‌ பொருளாதார கருதுகோள்கள்‌ மிகவும்‌ எளிமையானவை. எவரும்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ எளிய வாழ்க்கைமுறைக்குரியவை அவை. தன்னிறைவு சுயஇருப்தி 
ஆஒஇயவற்றின்‌ அடிப்படையிலானவை. பொருளாதார சுதந்திரம்‌ என்பது தேவைகளின்‌ 
சுருக்கத்தில்தான்‌ இருக்கறது (66௦௭0௦/6 16600 15 மரி 1௦ ஈம்ர்ா/26 ௦2% 16605). அவரது 
இலட்சிய சமூகத்தை சுயஆட்‌ ச கொண்ட தனிநபர்களின்‌ கூட்டுத்தொகுதி என புரிந்து 
கொள்ளலாம்‌. 


காந்தியின்‌ இட்டத்தில்‌ 18 அம்சங்கள்‌ இருந்தன. 1. மத ஒற்றுமை 2. இண்டாமை ஒழிப்பு 3. 
மதுவிலக்கு 4. காது பயன்பாடு 5. இராமத்தொழில்கள்‌ 6. இராம சுகாதாரம்‌ 7. 
அடிப்படைக்‌ கல்வி 8. வயதுவந்தோர்‌ கல்வி 9. பெண்கள்‌ கல்வி மற்றும்‌ மேம்பாடு 10. 
ஆரோக்இயம்‌ 11. மாநில மொழிகள்‌ 12. தேசிய மொழி 13. பொருளாதார சமத்துவம்‌ 15. 
விவசாயிகள்‌ நலன்‌ 16.. தொழிலாளர்‌ நலன்‌ 17. தொழுநோயாளர்‌ நலன்‌ 18. மாணவர்‌ 
மீதான அக்கறை 


10 


காந்தியம்‌ மதம்‌ - கடவுள்‌ என்கிறது. வன்முறைகூடாது என்பதை 
நிபந்தனையாக்குவதால்‌ காந்தியம்‌ ஒத்துப்போகும்‌ ஒன்றல்ல என மார்க்கியர்‌ 
கருதலாம்‌. அரசாங்கம்‌ என இருந்தால்‌ அது வன்முறையை இறுஇயாக பயன்படுத்தியே 
தீரும்‌. எனவே அதை எதிர்ப்பதற்கும்‌ புதிய அரசு அதிகாரம்‌ வருவதற்கும்‌ வன்முறை 
தேவைப்படலாம்‌. எனவே வன்முறை புரட்சி ஒன்றின்‌ மூலம்‌ பாட்டாளிவர்க்க 
சர்வாதிகார அரசு என்‌ இறது மார்க்சியம்‌. 


கடவுள்‌ மறுப்பு கொண்ட சோசலிசம்‌ மீது காந்திக்கு சந்தேகம்‌ இருந்தது. மனிதனை 
எங்கே அது அழைத்துச்‌ செல்லும்‌ என்இற கேள்வி இருந்தது. கடவுள்‌- சோசலிச இணைப்பு 
தேவை என அவர்‌ கருதினார்‌. வர்க்க போராட்டம்‌ தவிர்க்கப்படவேண்டியது என்பதில்‌ 
நின்றார்‌. உண்மையில்‌ போராட்டம்‌ புரிதலுக்கும்‌ அதன்‌ இன்மைக்குமானதே என்றார்‌. 
புரிதலின்மையை நாம்‌ நீக்கவேண்டும்‌ . மூலதனமும்‌ உழைப்பும்‌ ஒன்றுகொன்று 
நிரப்பிகளாக இருக்க வேண்டும்‌. 


காந்தியின்‌ பார்வையில்‌ மனிதகுல ம௫இழ்ச்சக்குரிய அடிப்படையான தேவைகள்‌ 
என்பன :- 


௮) கடமையின்பாற்பட்டு மனிதர்கள்‌ இயங்குவது- பேராசை, அதிகாரம்‌, இலாப 
நோக்கத்திற்காக இல்லாமல்‌ செயல்படுதல்‌ 


ஆ) தன்னிடம்‌ கூடுதலாக இருக்கும்‌ அதிகாரம்‌, சொத்து, கல்விப்புலமை, உடல்வலிமை 
போன்ற எதையும்‌ தான்‌ சமூகத்திற்கான டிரஸ்டி என்பதை உணர்ந்து செயல்படுதல்‌. 
இதனை மூலதனமாக வைத்து சுரண்டாமல்‌ இருத்தல்‌ 


இ) தங்களின்‌ இறமைகளுக்குரிய நேர்மையான கணக்குடையவர்களாக இருத்தல்‌- தனது 
ஆகச்சிறந்ததை கொடுப்பதற்கு ஈடாக குறைந்தபட்ச அளவிலும்‌, நியாய 
அடிப்படையிலும்‌ தேவைப்படுவதை நுகர்தல்‌. 


இந்த நிபந்தனைகளுடன்‌ கூடிய மனித இயக்கம்‌ ம௫இழ்ச்‌சியைத்தரும்‌ என அவர்‌ 
வாழ்ந்தார்‌. 

காந்தியின்‌ சோசலிசத்தை மார்க்சிய வகைப்பட்டு அளந்தால்‌ அதை ஏற்பிற்கு 
உகந்ததாக சொல்லமுடியாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ காந்தியின்‌ மொழியில்‌ அவரது 
நடைமுறை வாழ்வின்‌ அமயொற்றிப்‌ பார்த்தால்‌ அதை விளங்‌இக்கொள்வது கடினமான 
ஒன்றாக இருக்காது. ஆனால்‌ நடைமுறைப்படுத்துவது கடினமானதாக இருக்கலாம்‌. 
ஏனெனில்‌ அது சோசலிசம்‌ பேசக்கூடியவர்‌ செய்யவேண்டிய நடைமுறையிலிருந்து - 
தன்னை மாற்றி தகவமைத்துக்‌ கொள்வதிலிருந்து ரகாஸ்ாாு) துவங்குகிறது. எனவே 
அந்த வகையில்‌ அது கடினமான பயிற்சியாக இருக்கும்‌. 


பாட்டாளிவர்க்க சர்வாஇகாரம்‌ எனப்‌ பேசிய மார்க்சியம்‌ அரசுடைமை சார்ந்த உற்பத்தி 
பொருளாதாரம்‌ என்பதை முன்வைக்கிறது. இந்த பாட்டாளி அரசும்‌ தன்‌ 


11 


சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அமுல்படுத்தி பின்னொரு காலத்தில்‌ 
உஇர்ந்துவிடும்‌ என அங்கு சொல்லித்தரப்படுஇறது. 


சோசலிச கட்டுமானம்‌ என்பஇல்‌ அரசு என்பது மைய அம்சமாக இருக்கும்‌ என்இற 
விளக்கத்தையே நாம்‌ மார்க்‌சயவகைப்பட்டு பார்க்கிறோம்‌. தனியார்‌ கைகளிலிருந்து 
அரசாங்க கைகளுக்கு உடைமையும்‌ உரிமையும்‌ மாறுவதால்‌ சோசலிச மஇப்புகளை 
உருவாக்க முடியுமா ? ஒரு எஜமானர்தான்‌ உண்டு. தொழிலாளர்க்கு வேறு எந்த தேர்வும்‌ 
ஒஇடையாது. அரசின்‌ கட்டளைகள்‌- அறிவுறுத்தல்கள்‌ இறுதியானது என 'றியுகிளாஸ்‌' 
குறித்துப்‌ பேசிய மிலோவன்‌ டிஜிலாஸ்‌ எழுதினார்‌. 


மார்க்சியர்கள்‌ சொல்வதுபோல முழுமையாக பொருளாதார உற்பத்தமுறையை 
அரடம்‌ ஒப்படைத்துவிட காந்தி தயாராக இல்லை. 


வாழ்க்கையின்‌ அத்தியாவசிய தேவைகளுக்கான உற்பத்தியை இராமங்கள்‌ தங்கள்‌ 
கட்டுப்பாட்டில்‌ வைத்துக்கொள்ளாதவரை அவைகளுக்கு சுதந்திரம்‌ இருக்காது. 
முடிந்தவரை அனைத்து உற்பத்தி நடவடிக்கைகளும்‌ கூட்டுறவு முறையில்‌ 
இருக்கவேண்டும்‌. விவசாய உற்பத்தியிலும்‌ கூட்டு விவசாயமுறை மேலானது . கூட்டாக 
விவசாயம்‌ பார்த்து வருவாயை பிரித்துக்கொள்வது என்பது நிலத்தை பலநூறாக 
பிரித்துக்கொண்டு தனித்தனியாக பார்க்கும்‌ விவசாயத்தைவிட மேலானது என காந்தி 
தெரிவித்தார்‌. இராமத்தில்‌ பொது மேய்ச்சல்‌ நிலம்‌, பால்பண்னை, கால்நடை 
மருத்துவமனை என்பது இருக்கவேண்டும்‌ என்பது அவரது அவா. 


காந்தியிடம்‌ அரசு என்பது ஆன்மா அற்ற எந்திரம்‌ என்கிற பார்வை பலமாக இருந்தது. 
வன்முறையின்‌ உருண்டு இரண்ட வடிவமாககூட அதை அவர்‌ பார்த்தார்‌. தனிமனித 
கெளரவம்‌ என்பதன்‌ அடிப்படையை உணரவேண்டும்‌ என்இற சரடு அவரிடம்‌ ஓடியது. 
அரசின்‌ 'ரெஜிமெண்டேஷன்‌' குறைவாகவும்‌ தனிநபரின்‌ சுதந்திரம்‌ அதிகமாகவும்‌ 
இருக்கவேண்டிய சமூகம்‌ குறித்து காந்தி பேசினார்‌. 

அரியல்‌ அதிகாரம்‌ என்பதை முடிந்த முடிவாக காந்தியடிகள்‌ ஏற்கவில்லை. மக்கள்‌ 
தங்களை உயர்த்திக்கொள்ள உதவும்‌ கருவிதான்‌ அரசாங்கம்‌ என்பது. அதிக 
அதுிகாரயில்லா அரசே சிறந்த அரசாங்கம்‌ என்பது தோரோவின்‌ கூற்று. அரசாங்கத்தின்‌ 
தலையீடு அதுிகமில்லாமல்‌ தங்கள்‌ விவகாரங்களை திறம்பட மக்களால்‌ 
நடத்திக்கொள்ள முடிந்த வாழ்வே ஜனநாயக வாழ்வு என காந்தி கருதினார்‌. 

அரசற்ற ஜனநாயகம்‌ . ஓூசர61655 06௦090! குறித்த பார்வையையும்‌ காந்தி 
கொண்மருந்தார்‌. அவரது இலட்‌சிய அரசை &ழ்கண்டவாறு புரிந்துகொள்ளலாம்‌ 

1. முற்றுமுழுதலானது என்கிற கொள்கை ஏற்காமை 

2. உடல்‌ உழைப்பிற்கு மரியாதை 

3. அனைவருக்குமான உயர்‌ நன்மை 

4. குறைந்த அளவிலான அரன்‌ செயல்பாடு 

5. குற்றம்‌ தண்டனை என்டுற அளவில்‌ மட்டுமே ஒடுக்குமுறை 


12 


6. சறைக்கூடங்கள்‌ சீர்தஇருத்தக்கூடங்கள்‌ என்கிற அணுகுமுறை 
7. போலீசார்‌ மக்களின்‌ நண்பர்கள்‌ என்கிற தன்மையை பலப்படுத்தல்‌ 
8. முமந்தவரை வழக்குகளை பஞ்சாயத்து மட்டத்தில்‌ தீர்த்தல்‌ 
9. சமூக நீதிக்கு உகந்த பொருளாதர நிலைமைகளை உருவாக்குதல்‌ 
10. தர்மகர்த்த கொள்கை சார்ந்த நடைமுறை செயல்கள்‌ 
11. வருவாய்‌ முறைகளை மாற்றுதல்‌- மதுபானங்களிலிருந்து வருவாய்‌ ஏற்காமை 
12. உழைப்பவர்களுக்கான ஊதய கூலி முறைமை 
13. அடிப்படைக்கல்வி மேம்பாடு 
14. உரிமைகளைவிட கடமை சார்ந்த சமூகம்‌ கட்டுதல்‌ 


அரசு என்பதை மார்க்சியர்கள்‌ உதுரவேண்டிய ஒன்று என சொன்னாலும்‌ சோசலிச 
காலத்தில்‌ முழுமையான அதிகாரமிக்க நிறுவனமாக வைக்க விரும்பினர்‌. 
முதலாளித்துவ ஜனநாயகம்‌ போலியானது என்றும்‌ பாட்டாளிவர்க்க சர்வாஇகாரமே 
அசலான ஜனநாயகம்‌ என்கிற உரையாடலை மார்க்சியர்‌ தந்தனர்‌. 


அரசு என்பது ஒரு வர்க்கத்தின்‌ கருவி என்பதிலிருந்து மற்றொரு வர்க்கத்தின்‌ கருவியாக 
மாற்றப்பட்டுவிடுவதால்‌ அதன்‌ வன்முறை கருவி எனும்‌ விளக்கத்தை இழந்துவிடுகிறதா 
என்ற கேள்வியை பேணுதர்பிரதான்‌ முன்வைக்கிறார்‌. காந்தி இதையே வேறுவிதத்துில்‌ 
குறிப்பிட்டார்‌. அரசால்‌ எப்போதும்‌ தான்‌ சுற்றிக்கொண்ட வன்முறை என்பதிலிருந்து 
வெளியே வரமுடியுமா என்பது அவரது சந்தேகமாக இருந்தது. 


மார்க்சியம்‌ காந்திய சோசலிச கட்டுமானத்தின்‌ மிக முக்‌கிய வேறுபாடு உடனடியாக 
அரசை உஇிரச்‌ செய்யத்துவங்குவஇில்‌ இருக்கிறது என நிர்மல்குமார்‌ போஸ்‌ கூறினார்‌. 
மார்க்சியம்‌ அரசை பலப்படுத்தி பின்னர்‌ அதை உதிரச்‌ செய்வதற்கான காலத்தை 
ஓத்துப்போடுகிறது எனில்‌ காந்திய சோசலிச சந்தனை அதை துவக்கத்திலேயே 
பலமிழக்க செய்வது எனப்‌ பேசுகிறது என்கிற விளக்கம்‌ றிர்மல்‌ போஸிடம்‌ 
இடைக்கறது. 


"கொள்‌ கால்‌ ரா௨ எச்‌” என்கிற கட்டுரையை காந்திய ஆய்வாளர்‌ கார வ 
எழுதியுள்ளார்‌. காந்தியை சங்கரன்‌ நாயர்‌ போன்றவர்கள்‌ குறிப்பிட்டதுபோல்‌ 
முழுமையாக 'அராஜக- அனார்க்கஇயிஸ்ட்‌' என சொல்லமுடியாதென்ஒறார்‌ பரேல்‌. அரசு 
குறித்து காந்தியின்‌ பார்வையில்‌ ஏற்பட்ட வளர்ச்சியை அந்தோணி பரேல்‌ தருஇறார்‌. 


லெனின்‌ எழுஇய 'அரசும்‌ புரட்சியும்‌' போல காந்தி தனி ஆக்கம்‌ ஏதும்‌ அரசு குறித்து 
எழுதவில்லை. ஆனால்‌ அவரது பா்‌ 5ல்‌ ல்‌ 1909லேயே அரசு குறித்து விவாதித்து 
இருந்தார்‌. அதே போல்‌ அவரது 'ள்பள்ங்‌€ ௦9௧௱' என்பதும்‌ அவரது பார்வையை அறிய 
உதவும்‌ ஆக்கம்‌ என அந்தோணி பரேல்‌ சொல்‌ றார்‌. 


13 


'இந்திய சுயராஜ்யம்‌' என்பதில்‌ அரசியல்‌ சுயஆட்௪ என்பதை பேசும்‌ காந்தி சுயராஜ்யம்‌ 
என்பதை அத்துடன்‌ நிறுத்திவிடவில்லை. அதை ௦06 ஈப|6' என்கிற அரசியல்‌ 
ஆட்சியிலிருந்து ஒவ்வொருவரின்‌ '584 ங/௨எ என்கிற சுயகட்டுப்பாடு- நெறி சார்ந்த 
அம்சத்திற்கு உயர்த்துகிறார்‌. காந்தியின்‌ பார்வையில்‌ அரசு குறித்து விவாஇுத்த பரேல்‌ 
நமக்கு ௪ல முக்கிய அம்சங்களை தொகுத்து தந்துள்ளார்‌. 


1909ல்‌ காந்தி ஹோம்ரூல்‌ என்றார்‌. 


1920ல்‌ நிதி, போலீஸ்‌, இராணுவங்களை கட்டுக்குள்‌ வைக்கும்‌ அதிகாரம்‌ கொண்ட 
மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ நாடாளுமன்ற ஆட்சி என்றார்‌. இதில்‌ அவர்‌ 
அடக்குமுறை கருவியின்‌ அமசங்களை உள்ளடக்‌ஒய ஆட்சமுறையைக்‌ காட்டுகிறார்‌. 


்‌ 1931ல்‌ முழு சுதந்திரம்‌ எனப்‌ பொருள்தரும்‌ பூர்ண சுயராஜ்யம்‌ எனப்‌ பேசுவதை 
ஏற்கிறார்‌. 


ப்‌ 1947ல்‌ '5பாஷ்க' என்ற நல்ல அரசாக இந்தியா மலரவேண்டும்‌ என்கிற விழைவை 
சொல்கிறார்‌. இந்தியாவில்‌ அமைக்கப்படும்‌ அரசு- அரசாங்கம்‌ வெற்றிகரமாக 
இருந்திடவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ அவரிடம்‌ இருந்தது. எனவே அவர்‌ விழைந்தது 14௦4 
8 5மர்ரர்பலு! 5ஙலாலு ௫ [15ஐ]்‌ வர்ரர௦பர்‌ (6 8௦446 றாச68௭06 ௦7 116 0000 81946' என்பது பரேலின்‌ ஆய்வாக 
இருக்கிறது. 


காந்தி அரசு என்பதல்‌ எவற்றை விரும்பவில்லை என்பதையும்‌ பரேல்‌ விவாதிக்‌ஒறார்‌. 
முதலில்‌ '800165586 ௨191௨ என்கிற மேலாண்மை- நாட்டாண்மை அரசை அவர்‌ 
ஏற்கவில்லை எனலாம்‌. அவரது 'இந்திய சுயராஜ்யம்‌' என்ற ஆக்கத்தில்‌ ஆங்கிலேயர்‌ 
இல்லா ஆங்கிலேயர்‌ ஆட்சி முறை, புலி இல்லாத புலியின்‌ குணங்கள்‌ என்பதை 
சுட்டிக்காட்ட அத்தகைய அரசு வேண்டாம்‌ என்றார்‌. அரசு என்பது 5௦0! 1௦06 அல்ல 
0௦ஸ்‌ - மாபர்‌£1௦1௦6 என்பதில்‌ காந்திக்கு தெளிவு இருந்தது. 


அனுராதா வீரவள்ளி 'இறையாண்மை' என்பது அரூிற்கு மட்டும்தானா என்கிற 
கேள்வியில்‌ காந்தியை நமக்கு உணர்த்துவார்‌. |ஈ௦்ெர்பெலி - ப்ரி 500/ஸ்‌- 815/6 80ய91எ10ங்‌ 
என்று அனுராதா விளக்குச்செல்கிறார்‌. அரசிற்கு மட்டும்‌ இறையாண்மை என்பதுடன்‌ 
காந்தி நிற்கவில்லை என நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. காந்தயின்‌ ஜனநாயகத்தில்‌ 
1 பரப! 766 1௦ 1281 ௦7 06240 80 வலார்‌ ௦7 000 ௮0 50 506வ0ா ௮0 16 ஈர்ப்பு 15 10 16 
561106 ௦4 500194/- மரி] 590/1ர௦௦ ஈராக்‌ 1 ௦௨௩' என்பதை நோக்கி அனுராதா அழைத்துச்‌ 
செல்வார்‌. 


அரசு மதம்‌ தொடர்பு குறித்து காந்தி தெளிவாக இருந்தார்‌. இங்கு அவர்‌ ஜின்னா 
சாவர்க்கர்‌ போன்றவர்களை எதிர்கொள்கிறார்‌. அரூற்கும்‌ மதத்திற்கும்‌ 
நோக்கங்களிலேயே மாறுபாடு இருக்கறது. அரசு &ர௨ என்பதில்‌ கவனம்‌ கொண்டால்‌, 
மதமோ 1/8 என்பதை சொல்லித்தருவதாக இருக்கறது. இரண்டிற்கும்‌ வழிவகைகள்‌ 
வெவ்வேறானவை. 


14 


1௦ ஈஸ்‌ வகு ரச(௮/௦பகு இயலின்‌. என்றே காந்தி கருதினார்‌. வருஇன்றவற்றை 
உள்வாங்்‌ஒ இர௫டத்துக்கொள்ளும்‌ நாடாகவே இந்தியா இருந்துள்ளது. அப்பட இருக்கவும்‌ 
வேண்டும்‌. எவ்வளவு மனிதர்கள்‌ இருக்கிறார்களோ அவ்வளவு வழிபாட்டுமுறைகள்‌- 
மதங்கள்‌ கூட இருக்கலாம்‌. ஒருவர்‌ மற்றவரின்‌ விஷயத்தில்‌ தலையிடாமல்‌ இருக்க 
வேண்டும்‌ என காந்தி மிக வெளிப்படையாக எழுதினார்‌. காந்தியின்‌ புருஷார்த்தம்‌ 
என்பது குறித்து தொடர்ந்து பரேல்‌ எழுதிவருகிறார்‌. தர்மா, அர்த்தா, காம மற்றும்‌ 
மோட்சம்‌- ஒவ்வொன்றிற்கும்‌ உரிய கடமைகள்‌ இருப்பதை அவர்‌ சுட்டிக்காட்டுவார்‌. 


அடுத்து காந்தியின்‌ முக்கிய பங்களிப்பு கீழ்நோக்கிய இயக்கம்‌. சமஸ்‌இருதம்‌, 
பிராம்மண பாரம்பரியம்‌ - கலாச்சாரம்தான்‌ உயர்வு என்கிற மாயை அவரிடம்‌ இல்லை. 
அதை ஏற்கவும்‌ இல்லை. விவேகானந்தர்கூட 'மேல்நோக்கி செல்ல' சமஸ்‌ஒஇருதம்‌ பம என 
அழைப்பவராக இருந்தார்‌. காந்தியின்‌ செயலோ எழுத்தோ பிராமணியம்‌ மீதான 
நம்பிக்கை எதையும்‌ உணர்த்தவில்லை. இராம்்‌சிய மேலாண்மை கருத்தாக்கத்தில்‌ 
காந்தி பிராமண கலாச்சார மேலாண்மைக்கு எதிராக நின்றார்‌ என்றார்‌ 'சாதிக்கு 
எதிராக காந்து' எழுதிய றிஷிகாந்த்‌. 


காந்தியின்‌ அரசியல்‌ தத்துவம்‌ குறித்த விமர்சன ஆய்வு (கோள்‌ ௦114/௦4/ 141௦5௦ 07௩ & எரி] 
ஓம்‌ ந ம ளு) என்கிற ஆக்கத்தை பிக்கு பரேக்‌ எழுஇயிருக்கிறார்‌. அதில்‌ 
1௦ ௦ ஜ்‌ என்கிற பகுதயில்‌ காந்தியின்‌ அரசு குறித்த புரிதல்கள்‌ ஒருபடித்தானதாக 
அமையவில்லை என்றார்‌ பிக்குபரேக்‌. காந்தியின்‌ அரசு குறித்த விமர்சனம்‌ அவரின்‌ 
நவீன அறிவியல்‌ குறித்த விமர்சனத்தின்‌ பகுதியாகவும்‌ இருக்கறது- |86// ௩௨ றாஊீனா60 
'ஊா/ ஏர்‌ சாள்ஸ்‌ என பரேக்‌ எழுதுறார்‌. 


காந்தி தனது கட்டுமானத்தை &ழ்கண்டவாறு விளக்கினார்‌. இதை அந்தோணி பரேல்‌ 
அவர்களும்‌ எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 
பிரயிட்‌ மாதிரியான அமபெருத்தும்‌ முனை கூம்பாகவும்‌ உள்ள சமூகத்தை காந்தி 
கட்டுமான மாதிரியாக ஏற்கவில்லை. தனிமனித மாண்புகளை காக்கும்‌ வட்டவடிவ 
வாழ்க்கை மாதிரியை அவர்‌ காட்டினார்‌. உள்வட்டத்தை நசுக்காத வெளிவட்ட 
வாழ்க்கை என அவர்‌ படம்பிடித்தார்‌. 


பிறரை தாழ்த்தவேண்டும்‌ என செயல்படும்‌ எவரும்‌ தன்னை தாழ்த்திக்கொள்ளாமல்‌ 
அதை செய்யமுடியாது. சுற்றிலும்‌ வறுமைக்கொடுமையும்‌, பாதுகாப்பின்மையும்‌ 
இருக்கும்போது சிலர்‌ மட்டும்‌ செளகரியமாக வாழ்ந்துவிடமுடியாது என்பதை 
உணரும்படி காந்தி வேண்டிக்கொண்டார்‌. இதை மார்க்ஸ்‌ பேசிய அந்றியமாதல்‌ 
என்பதுடன்‌ பொருத்துப்பார்க்க முடியும்‌. கம்யூனிச அரசு வறுமை ஒழிப்பிற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்ததை காந்து உணர்ந்தார்‌ என பரேக்‌ எழுதியுள்ளார்‌. 


சுதந்தரம்‌ என்பதை பிறரை கொன்று அடையமுடியாது. வைஸ்ராய்‌ குண்டு வெடிப்பில்‌ 
தப்பிய நிகழ்விற்கு பின்னர்‌ காந்தி எழுதிய 'கல்ட்‌ ஆப்‌ பாம்‌' என்பதற்கு பகத்சிங்‌ 
தோழரான பகவதி சரண்‌ 'தி பிலாசபி ஆப்‌ பாம்‌' என பதில்‌ ஒன்றை எழுதினார்‌. அது 
அமைப்பின்‌ தலைவர்‌ என்ற பெயரில்‌ வெளியானது. காந்தி அதையும்‌ யங்‌ 
இந்தியா'வில்‌ வெளியிடுஒறார்‌. 


15 


காந்தி தனது அஇம்சை குறித்த நிலைப்பாட்டை விளக்கி சொற்பொழிவாற்றினார்‌. 
வன்முறையால்‌ சுயராஜ்யம்‌ உருவாகாது- அழிவே மிஞ்சும்‌ என்றார்‌. சோசலிசம்‌ 
ஸ்படிகம்‌ போல்‌ தாய்மையானது எனில்‌ அதற்கு ஸ்படிகம்‌ போன்ற தூய 
நடைமுறைகளும்‌ அவ௫சயமாூறது. உண்மையற்ற வழிமுறைகளால்‌ உண்மையை பெற 
இயலாது என்பதில்‌ வலுவாக நின்றார்‌. 


வழிமுறைகள்‌ என்பன நமது சக்தக்குள்‌ நிற்பவை. முடிவுகளை நாம்‌ 
அறியமுடிவதில்லை. நமது அற்புத உணர்வுகளை முடிவுகள்‌ என்பதற்காக நாம்‌ 
இழந்துவிடக்கூடாது. மோசமான வழிமுறைகள்‌ மோசமான முடிவுகளுக்கே இட்டு 
செல்லும்‌ என அவர்‌ எச்சரித்தார்‌. 


வன்முறை வழியாக பாட்டாளிகள்‌ ஆட்௪ அதிகாரம்‌ இடைக்கப்பெறுமானால்‌ அதைவிட 
கூடுதல்‌ வன்முறையால்‌ அதை அவர்கள்‌ இழப்பர்‌ என காந்தி கருதினார்‌. “எனது 
சோசலிசத்தில்‌ முதலாளி- தொழிலாளி, நிலப்பிரபு- குத்தகையாளர்‌ இடையிலான 
இணக்கம்‌ இருக்கும்‌. அது அஇம்சை வழிப்படி இருக்கும்‌” என்றார்‌ காந்த. ஆனால்‌ 
மார்க்சிய மொழி இதை ஏற்பதில்லை. வேறுபட்ட வர்க்க நலன்கள்‌ நிலவுவதால்‌ 
இணக்கமும்‌ ஒத்துழைப்பும்‌ ஏற்படாது. மோதல்‌ புரட்சி மூலமே பெரும்பான்மை 
வர்க்கமான பாட்டாளிகளின்‌ ஆட்்‌ச உருவாஇ வர்க்கமற்ற இணக்க சமுதாயம்‌ மலரும்‌. 
வன்முறையா சமாதான வழியா என்பது எஇுரி ஏந்தும்‌ ஆயுதங்களைப்‌ பொறுத்தது 
என்கிற பொதுப்‌ புரிதலை நாம்‌ அங்கு அறியமுடியும்‌. 


கம்யூனிஸ்ட்‌ புரட்‌ என்பதில்‌ சத- இரகசிய ஆலோசனை என்பதெல்லாம்‌ ஏற்கப்பட்ட 
வழிமுறைகளாகவே இருந்தன. இரக௫யம்‌- துரோகம்‌, இடீர்‌ கொரில்லா தாக்குதல்‌ 
என்பதெல்லாம்‌ புரட்சிகரப்‌ போரில்‌ தவிர்க்கமுடியாதவை என்று அங்கு கருதப்படும்‌. 
செகுவாரா போன்றவர்கள்‌ இப்படிப்பட்ட கொரில்லா தாக்குதல்‌ முறைகளை ஈ௦6॥ர7 
என்று சொல்லிக்கொடுத்தனர்‌. 8௦ /பரி ௨5 என்பதில்‌ மார்க்சியர்‌ உறுதியைக்‌ 
காட்டினர்‌. வர்க்க முரண்பாடுகள்‌ லாரிக்‌ மூலம்தான்‌ தரக்கூடியவை என்பது அங்கு 
நம்பிக்கை. புரட்‌சக்காரர்களான தங்களை சதிகாரர்கள்‌ என விமர்சிப்பவருக்கு பதிலை 
லெனின்‌ தந்தார்‌. தங்கள்‌ ஸ்தாபனங்களுக்கு ரகசியமுறை அவ௫யமானது, சதிகாரர்கள்‌ 
என வரும்‌ குற்றசாட்டுகளை பொருட்படுத்தி அஞ்சவேண்டாம்‌ என்பது லெனினின்‌ 
பல்‌. 


காந்தியின்‌ நடைமுறை இவ்வாறு மார்க்ஸ்‌- லெனின்‌ -செகுவாரா சொல்லித்தருவதற்கு 
நேர்‌ எதிராக இருப்பதைக்‌ காணமுடியும்‌ காந்இக்கு மதமும்‌ நெறிப்பண்புகளும்‌ 
பிரிக்கமுடியாதவை. நம்மிடம்‌ பண்புகள்‌ வீழும்‌ எனில்‌ மதமும்‌ தாழும்‌ என்றவர்‌ காந்து. 
காந்திக்கு வழிமுறைக்கும்‌ இறுதி இலக்கு இலட்சியத்திற்கும்‌ பிரிக்கும்‌ சுவர்‌ 
ஏதுமில்லை. வழிமுறைகள்‌ எப்படியிருந்தால்‌ என்ன இலட்சிய ஈடேற்றமானால்‌ சரி 
என்பதை அவர்‌ ஏற்கமாட்டார்‌. 


சுயராஜ்யம்‌ என்பது உண்மையில்‌ தன்னடக்கம்தான்‌. ஆங்கிலேயரை குண்டு வீசி 
கொல்வதாலோ, பெரும்‌ தொழிற்சாலைகளை நிறுவுவதாலோ சுயராஜ்யம்‌ வந்துவிடாது. 
இலட்சியம்‌ தான்‌ இறுதி இலக்கு எனச்‌ சொல்லி வழிமுறையில்‌ எந்த விலக்கும்‌ 
தரமுடியாது - விதையும்‌ மரமும்‌ போல அவற்றை பார்க்க வேண்டும்‌ என்றார்‌ காந்து. 


16 


தலைமறைவாகயிருந்து செய்யும்‌ நடவடிக்கைகளை காந்தி ஏற்கவில்லை. 
கோடிக்கணக்கான மக்களின்‌ தலைவராக இருந்தால்‌ எப்படி தலைமறைவாய்‌ இருக்க 
முடியும்‌ என்ற கேள்வியை அவர்‌ எழுப்பினார்‌. அப்படிப்‌ போகவேண்டிய அவ்‌சியம்‌ 
இல்லை. இரக௫சய நடவடிக்கைகளால்‌ சுயராஜ்யம்‌ கட்டமுடியாது. நமது காரியங்கள்‌ 
யாவும்‌ படரங்க அழைப்புடன்‌ பஇரங்கமாகவே நடைபெறவேண்டும்‌ என அவர்‌ 
நடத்திக்காட்டினார்‌. பொதுமக்களுக்கு பயமற்று இருக்க கற்றுத்தரவேண்டும்‌ எனில்‌ 
அதற்கு இரகசிய வழிகள்‌ உதவாது என்பஇல்‌ அவர்‌ உறுது காட்டினார்‌. 


தொழிலாளரின்‌ வெற்றியில்தான்‌ முதலாளிகளின்‌ வெற்றியும்‌ அடஙிஇயுள்ளது. 
அவர்களின்‌ தோல்வி முதலாளிகளின்‌ தோல்வியும்கூட. இதுதான்‌ தூய நியாயம்‌ என 
காந்தி நினைத்தார்‌. இருபக்க கடமை உணர்தல்‌ - தொழிலாளர்‌ தரப்பிலும்‌ 
செய்யமுடியாத கோரிக்கைகளை வைப்பது சாத்தான்‌ நியாயமாகவே இருக்கும்‌. செய்ய 
முடந்தவைகளை செய்ய முதலாளிகள்‌ மறுப்பதும்‌ சாத்தான்‌ நியாயமே என்றார்‌ காந்து. 


உழைப்பதற்கு தயங்குபவன்‌ உண்பது உரிமையாகாது. பு76 ௦4 (90௦பா 15 யர்‌ பரத. எனவே 
நாம்‌ ஏதாவது வேலை செய்யவேண்டும்‌. கடல்நீர்‌ உப்புத்தன்மையை இழக்கமுடியாது 
என்பது போலவே தொழிலாளர்‌ உழைப்பு எனும்‌ குணத்தை இழந்துவிடமுடியாது. 


முதலாளியும்‌ குறைந்த ஊஇூயத்துற்கு யார்‌ இடைப்பார்‌ என பார்க்கக்கூடாது. பிரதமரை, 
டாக்டரை, வக்‌ &$லையெல்லாம்‌ குறைந்த ஊதுியத்துற்கு எனப்‌ பார்த்தா தேடுகிறோம்‌. 
அதேபோல்‌ இறந்த தொழிலாளிக்கும்‌ ஊதியம்‌ கொடுப்பதை பார்க்கவேண்டும்‌. 
நிரந்தரமற்ற வேலை' எனில்‌ அதற்கு நிரந்தரமாக வேலை பார்ப்பவர்களைவிட அதிக 
கூலி கொடுக்கவேண்டும்‌. நிரந்தரவேலை எனில்‌ நிர்ணயமான சம்பளம்‌ பாதுகாப்பு 
இருப்பதால்‌ சற்று ஊஇுயம்‌ குறைவாகக்‌ கூட இருக்கலாம்‌. 


வர்த்தகம்‌ என்றாலே ஏமாற்று என்பது மாறவேண்டும்‌. உழைப்பை வாங்குஒறவர்‌ அதை 
அக்‌ஒரமமாக மலிவாக வாங்குவதற்குத்தான்‌ போட்டு உதவி செய்கஇறது. இதன்‌ பலனாக 
பணக்காரர்கள்‌ மேலும்‌ பணக்காரர்‌ ஆகிறார்கள்‌. இது நாசத்தில்‌ கொண்டுபோய்விடும்‌. 
நீதியின்‌ பொரூளாதாரமே உண்மையான பொருளாதாரம்‌, நீதியையும்‌ 
நியாயமானதையும்‌ செய்ய மக்கள்‌ கற்றுக்கொண்டவரையில்‌ அவர்கள்‌ ஆனந்தமாக 
இருப்பார்கள்‌. 


தொழிலாளர்‌ வகுப்புவாதத்தில்‌ ௪க்‌ஒக்கொள்ளக்கூடாது என்ற அறிவுரையை காந்து 
நல்கினார்‌. இந்து என்றோ முஸ்லீம்‌ என்றோ தொழிலாளர்‌ பிரிந்து நின்றால்‌ அவர்கள்‌ 
பலவீனமடைவதுடன்‌ நாட்டின்‌ பலவீனமும்‌ சேர்ந்தே நடந்துவிடும்‌. எல்லாப்‌ 
பாகுபாடுகளையும்‌ சமப்படுத்திவிடுவதுதான்‌ உழைப்பு என்பதை புரிந்துகொள்ள 
வேண்டினார்‌ . 


தொழிலாளர்‌ வேலைநிறுத்தத்துன்‌ போது தொழிலாளர்‌ என்னெவெல்லாம்‌ 
செய்யக்கூடாது என்றும்‌ காந்தி சொல்லிக்கொடுத்தார்‌. தொழிலாளர்களுக்கு உதவ 
வருபவர்கள்‌ எதையெல்லாம்‌ செய்யக்கூடாது என்பதையும்‌ அவர்‌ 
சொல்லத்தவறவில்லை. அதே போல்‌ தொழிலாளர்களுக்காக நிற்பவர்கள்‌ 
செய்யமுழந்தவை எவை என்பதையும்‌ காந்திஜி சொல்இிறார்‌. தொழிலாளர்‌ 


17 


வேலைநிறுத்தம்‌ நடத்தும்போது முதலாளிகள்‌ எப்படி நடந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதைப்‌ பற்றியும்‌ காந்தி பேசினார்‌. 


தொழிலாளர்‌ பிரிந்து இடப்பதைப்‌ பற்றியும்‌ காந்தியடிகள்‌ பேசினார்‌. முதலாளிகள்‌ 
பணக்காரர்களாக இருப்பதற்கு தொழிலாளர்தான்‌ காரணம்‌ என்று அவர்களுக்கு 
சொல்லப்பட்டு அவர்களும்‌ அதை சரியென கருதகொள்டஇன்றனர்‌. எனவே 
வேலைநிறுத்தம்‌ என்பதற்கான றியாயம்‌ உருவாடவிடுகிறது. ராஜீய (அரசியல்‌) 
நோக்கங்களுக்காக வேலைநிறுத்தத்தை தூண்டிவிடலாம்‌ எனக்‌ கருதும்‌ 
தலைவர்களுக்கும்‌ குறைவில்லை. தொழிலாளர்‌ வேலைறநிறுத்தங்கள்‌ தங்களின்‌ 
நிலையை மேன்மைப்‌ படுத்திக்கொள்வதற்காக மாத்திரமே இருக்கவேண்டும்‌. 


பொருளாதார நன்மையை அடைவதற்காக நடக்கும்‌ வேலை நிறுத்தங்களில்‌ ராஜீய 
நோக்கத்தை நிறைவேற்றிக்‌ கொள்ளுவது என்பது அந்தரங்கமாகக்‌ கூட நோக்கமே 
இருக்கக்கூடாது. அத்தகைய கலப்பு நோக்கம்‌ ராஜீய நோக்கத்தையும்‌ 
நிறைவேற்றுவதில்லை எனக்‌ காந்தி கருஇனார்‌. இதை மார்க்சியர்கள்‌ ஏற்பதில்லை. 
இந்த வேலைநிறுத்தங்கள்‌ தொழிலாளர்க்கான அரியல்‌ பயிற்சி என்பதே அங்கு 
பாடமாகும்‌. 


[1 


இந்திய மார்க்சியர்கள்‌ காந்தி குறித்த மேலான மதஇிப்பீடுகளைக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
அவரை கடுமையாக விமர்க்கவும்‌ செய்தனர்‌. 


எந்த இசத்தையும்‌ பேசுகிற இறுது இலட்சியங்கள்‌ என்பதை மட்டுமே அடிப்படையாக 
வைத்து அதை மஇூப்பிடவேண்டுமா? அதன்‌ நோக்கங்களுக்கு அனுசரிக்கும்‌ 
வழிமுறைகள்‌ மஇப்பிடலுக்கு அப்பாற்பட்டவையா? கையாள விரும்பும்‌ முறைகளின்‌ 
சரி தவறு பற்றி பேசக்கூடாதா? வரலாற்றின்‌ புதிய கட்டம்‌ மார்க்சியம்‌ 
கூறுவதுபோல்தான்‌ கட்டாயம்‌ நடக்கவேண்டுமா? வேறு எந்த வகையிலும்‌ நடக்க 
இயலாது என்று விதியே தீர்மானித்துவிட்ட தா போன்ற கேள்விகளை லோஇயா 
மார்க்சியர்களிடம்‌ எழுப்பினாலும்‌ காந்திய தர்மகர்த்தா முறையை ஏற்கவில்லை. 


மனிதனை சொத்துரிமை ஆசையிலிருந்து வெளியேற செய்வது என்பது 
மார்க்சியத்தின்‌ பெரும்‌ கொடை என்றார்‌ லோடயா. மார்க்ஸ்‌ கருத்துக்களில்‌ தவறு 
இருந்தாலும்‌ சொத்துரிமை ஒழிப்பு என்பது அதன்‌ தனிச்சிறப்பு. சல காந்தியர்கள்‌ 
பேசுவதைப்‌ போல முதலாளித்துவ அமைப்பில்‌ நல்லொழுக்கம்‌, நீதிநெறி 
போன்றவற்றை இடம்பெறச்‌ செய்யலாம்‌ என்பது பகற்கனவு. ஆயிரக்கணக்கான 
முதலாளிகளை தர்மகர்த்தாக்களாக ஆக்கிடவும்‌ இயலாது என்ற காந்தியம்‌ குறித்த 
விமர்சனப்பார்வையையும்‌ சேர்த்தே முன்வைத்தார்‌ லோடயா. முதலாளித்துவம்‌ 
தங்குதடையற்று பொருளாதார ஏற்பாடாக நிலவவும்‌ மற்றொருபுறத்தில்‌ நல்‌ ஒழுக்கம்‌, 
நன்னெறி என்ற கலாச்சார வாழ்வு எனச்‌ சொல்வதும்‌ அபத்தமே என்றார்‌. 


18 


காந்தியை முதலாளித்துவ பிரதுறிதி- நீஆக்ஷனரி , எதிர்புரட்சிவாது, சனாதனம்‌ 
பேசுபவர்‌, உழைக்கும்‌ மக்களின்‌ எழுச்சியை தடுத்து நிறுத்தியவர்‌- வர்க்க சமரசவாதுி 
போன்ற விமர்சனங்களுக்கு மார்க்சியர்கள்‌ உள்ளாக்கினர்‌. இஇல்‌ சோவியத்‌ - பிரிட்டிஷ்‌ 
கட்‌ களின்‌ பங்கும்‌ இருந்தது. விடுதலைக்கு பின்னர்‌ காந்தியை இடதுசாரிகள்‌ மிக 
நிதானமாக பார்க்கத்துவங்கஇனர்‌. 


லெனின்‌ காந்தி இருவருக்கும்‌ இன்று நிலவும்‌ சமூகக்‌ கொடுமைகளிலிருந்து மக்களை 
மீட்பது என்ற பொதுவான இலட்சியம்‌ இருக்கிறது. ஆனால்‌ இதற்கு காரணங்கள்‌ 
என்பதில்‌ நவீன நாகரீகம்‌- தொழிற்புரட்சி மனிதனிடம்‌ காணப்படும்‌ தீங்கான 
செயல்கள்‌ என்பதுடன்‌ காந்து நிற்ஒுறார்‌. லெனின்‌ உற்பத்துமுறை- நிலம்‌ - முதலாளி- 
அசமத்துவம்‌ என்பதைக்‌ காண்கிறார்‌ என டாங்கே 1921ல்‌ மஇுப்பிட்டிருந்தார்‌. 


முதலாளிகளியோ நிலப்பிரபுக்களையோ அழித்து ஓழிப்பதல்ல பிரச்னை. 
அவர்களுக்கும்‌ வெகுஜனங்களுக்குமான உறவை எவ்வளவு ஆரோக்‌ இஒயமானதாக, 
தூய்மை நிறைந்ததாக மாற்றமுடியும்‌ என்பதுதான்‌ பிரச்னை என்பது காந்தியின்‌ 
உரையாடல்‌. இதை மார்க்‌சியர்கள்‌ பொதுவாக சந்தேகத்துடன்தான்‌ பார்த்தனர்‌. 


காந்தி தான்‌ முதலாளிகளின்‌ கருவி என்கிற எண்ணமின்றி செயல்பட்மருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவரின்‌ போராட்டமுறைகள்‌ அதன்‌ எல்லைகள்‌ முதலாளிகளின்‌ எண்ண 
ஓட்டத்திற்கு இசைவாக இருந்தது என்பது ஹிரன்முகர்ஜியின்‌ மஇப்பீடு. காந்தியால்‌ 
சுரண்டலுக்கு எஇராக பேசமுடுந்தாலும்‌ நடைமுறையில்‌ சுரண்டுபவர்‌ நலன்களை 
தடுக்கமுடியவில்லை என்பது ஹிரன்‌ முகர்ஜியின்‌ ஆய்வு முடிவாகவுள்ளது. 


காந்தியின்‌ கட்டுமான இிட்டம்‌ ஏகாஇதுபத்திய எதிர்ப்பு போரில்‌ மக்களை திரட்ட 
உதவியது என்பதை மறுக்க முடியாது. ஆனால்‌ பாதுகாப்பான எல்லைக்குள்‌ எல்லாம்‌ 
என்றாக்கப்பட்டது. அவர்‌ பூர்ஷ்வாக்களின்‌ தலைவர்‌ என நினைத்துக்கொள்ளாமல்‌ 
காரியமாற்றியிருந்தாலும்‌, அதன்‌ நலன்களுக்கு உட்பட்ட வகையில்‌ மக்களை திரட்டி 
போராடவைக்கும்‌ அவ்வர்க்கத்தின்‌ இயல்பிற்கு காந்தியின்‌ போராட்டமுறை 
பொருத்தமாக போய்விட்டது. நேருவின்‌ மூலம்‌ இடதுசாரி இயக்கங்களையும்‌ காந்து 
தனது கட்டுக்குள்‌ வைக்க விரும்பினார்‌. நேருவும்‌ அவரது மாஸ்டரின்‌ அன்புசிறைக்குள்‌ 
கட்டுண்டு நின்றார்‌ என்கற பார்வையையும்‌ ஹிரன்‌ முன்வைத்தார்‌. 


காந்திஜி நடைமுறைகளின்‌ விளைவுதான்‌ என்ன ? நரகத்திற்கான பாதைக்கூட 
நல்லெண்ணங்களின்படி சமைக்கப்படுகிறது. காந்திஜியின்‌ பிற்போக்கான 
சமூகப்பார்வையும்‌ போராட்டக்குணத்துடன்‌ சேர்ந்தே மக்களிடம்‌ சென்றது. 
இந்தவகையில்‌ அவர்‌ லெனின்‌ ஸ்டாலின்‌ எனும்‌ தனது காலத்திய மனிதர்களுடன்‌ 
வேறுபடுகஒறார்‌ என இ எம்‌ எஸ்‌ நம்பூதிரிபாடின்‌ விமர்சனம்‌ செல்இறது. 


மக்களை இரட்டி விழிப்படையவைத்து போராட அழைத்துச்‌ செல்லும்‌ பூர்ஷ்வா 
தலைமைக்கு எல்லைகள்‌ இருக்இறது. இதற்கு மேல்‌ செல்ல அவர்கள்‌ விரும்புவதில்லை 
என்ற வரையறை இருக்‌இறது.. ஒவ்வொருமுறையும்‌ மாபெரும்‌ மக்கள்‌ இயக்கம்‌ 
எழுந்தபோதெல்லாம்‌ சுப்ரீம்‌ தலைவரான காந்திஜி ஏன்‌ தீண்டாமை போன்ற மைனர்‌ 
பிரச்சனைகளில்‌ கவனத்தை மாற்றுஇறார்‌ என இ எம்‌ எஸ்‌ கேள்வி எழுப்பினார்‌. காந்திஜி 
அரசியல்‌ என்பதைவிட சமூக பிரச்னைகளை மேலானதாக பார்த்தவரா என கேள்வி 


19 


எழுப்பி இல்லை என்கிறார்‌ இ எம்‌ எஸ்‌. புத்திக்ர்மையான முதலாளித்துவ 
நலன்களுக்காக எப்போதும்‌ செயல்பட்ட அரசியல்வாதி அவர்‌ என்இற கருத்திற்கு 
வருஇறார்‌ இ எம்‌ எஸ்‌. 


1909ல்‌ காந்தி எழுதிய இந்திய சுயராஜ்யம்‌ மேற்கு நாகரீகம்‌ மீதான கண்டனம்‌ என 
புரிந்துகொள்ளப்பட்டுள்ளது. மார்க்ஸ்‌ எங்கெல்ஸ்‌ எழுதிய கம்யூனிஸ்ட்‌ 
அறிக்கையின்பம அதை மதிப்பிட்டால்‌ குட்டி முதலாளித்துவ சோசலிச பார்வை 
கொண்ட வர்ணனையாக இருக்குறது என்றார்‌ இ எம்‌ எஸ்‌. காந்தியின்‌ மேற்கு குறித்த 
கண்டனம்‌ ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ ஏகாதுபத்திய எஇுர்ப்புணர்வாக இல்லை. காந்திஜி 
தான்‌ ஒரு விசுவாச பிரிட்டிஸ்‌ பிரஜை என சொல்லியும்‌ நடந்தும்‌ காட்டினார்‌ என இ எம்‌ 
எஸ்‌ எழுதுஒறார்‌. 


காந்திஜி ஒரு கருத்துமுதல்வாது. நெறிசார்ந்த உண்மை, அஇம்சை, சந்ந்தோஷங்களை 
தேடாமை ஆஒஇயவற்றிற்கு அவர்‌ நின்றார்‌. சுதந்தரம்‌, ஜனநாயகம்‌, அமைதி என்‌இற 
அரசியல்‌ அவரிடம்‌ இருந்தது. சாதி ஏற்றத்தாழ்வு கூடாது, பெண்கள்‌ முன்னேற்றம்‌, மத 
ஒற்றுமை என்ஒஇற சமூக மஇூப்புகளுக்காக நின்றார்‌.' செமி ரிலிஜியஸ்‌' மொழியாடலை 
அவர்‌ கையாண்டார்‌. அவரை 'ரீஆக்ஷனரி' என எளிய முத்திரை குத்திவிடவும்‌ முடியாது. 
ஏனெனில்‌ அந்த ரீஆக்ஷனரிதான்‌ மக்களை பெருமளவு இரட்டியவர்‌. இந்த முரண்‌ 
நாட்டின்‌ உண்மையான அரியல்‌ சூழலின்‌ உருவாக்கம்‌ என்கிற ௪த்தஇரத்தையும்‌ இ எம்‌ 
எஸ்‌ தருகிறார்‌. 


மானுட முன்னேற்றத்தில்‌ காந்தியடிகள்‌ ஓரடி முன்வைத்து ஈரடி பின்‌ இழுத்துவிடுகிறார்‌ 
என எம்‌ என்‌ ராய்‌ கருதினார்‌. மகாத்மா காந்து விழைந்த இந்து முஸ்லீம்‌ ஒற்றுமை 
உருவாகவில்லை என்ற விமர்சனம்‌ ராயிடம்‌ இருந்தது. அதேநேரத்தில்‌ காந்தி தோற்ற 
இடத்தில்‌ மற்றவர்‌ வெல்லவும்‌ முடியாது என்பதையும்‌ அவர்‌ புரிந்திருந்தார்‌. 


ர்க்கதரிகளின்‌ வெளிப்பாடு போன்ற ஒன்றல்ல காந்தியம்‌. அது நடைமுறை செயல்‌ 
தத்துவம்‌. காந்தி கருதுகோள்களில்‌ தன்னை வெவளிப்படுத்திக்கொள்ளவில்லை. 
காரியங்களில்‌ செயல்முறைகளில்‌ தன்னை வெளிப்படுத்திக்கொண்டவர்‌. எனவே 
காந்தியம்‌ என்பது உடோபியனிசமல்ல. அதே நேரத்தில்‌ காந்தியத்தால்‌ அரசியலில்‌ 
நெறி என்பஇில்‌ வெற்றி பெறமுடியவில்லை. நவீன கலாச்சாரத்தின்‌ நெருக்கடிகளுக்கு 
அதனால்‌ இீர்வை தரமுடியாமல்‌ போனது. இன்றுள்ள சூழலில்‌ காந்தியத்தை 
அமுல்படுத்துவது இயலாதா௫ியுள்ளது என்கிற முடிவிற்கு ராய்‌ வந்தார்‌. 


காந்தியின்‌ “பா 1௦ பர/886' என்பதையும்‌ ராய்‌ அம்பேத்கார்‌ போலவே நிராகரித்தார்‌. 
காந்தியின்‌ பட்டினிப்போராட்டங்களை ஒருவகை கட்டாயப்படுத்தல்‌ (8 *2ரஈ ௦7 றாவ! 
௦௦௭௦௭௦) என்றே ராய்‌ விளங்கக்‌ கொண்டார்‌. பகுத்தறிவு சார்ந்த விவாத முறையில்‌ 
பிறரை ஏற்க செய்யாமல்‌ பட்டினிஓடந்து நிர்பந்தம்‌ உருவாக்குவது- 
கட்டாயப்படுத்துவது ஏற்பிற்குரியதல்ல என்கிற விமர்சனம்‌ ராயிடம்‌ இருந்தது. 
காந்தியின்‌ அரசியல்‌ பகுத்தறிவு அரசியல்‌ அல்ல- நெறிசார்ந்த அரசியல்‌ என்றார்‌. 


காந்தியம்‌ என்பது ஒருவகை நோய்த்தன்மையை கொடுத்துவிடும்‌ என்இுற கடும்‌ 
விமர்சனமும்‌ ராயிடம்‌ இருந்தது. காந்தி வரலாற்றில்‌ தீர்க்கதரிசியாக இடம்‌ 
பெறமாட்டார்‌. ஆனால்‌ மக்களை அரசியல்ரீதியாக பெரும்‌ விழிப்பிற்கு உள்ளாக்‌இயவர்‌ 


20 


எனப்‌ பெயர்‌ பெறுவார்‌. இந்திய மக்களின்‌ உருவாக்கம்தான்‌ மகாத்மா காந்தி என்றே 
ராயும்‌ மஇுப்பிட்டார்‌. காந்தியின்‌ அரசியல்‌ முஇர்ச்சியற்றது, பழுதானது என்றெல்லாம்‌ 
விமர்சிக்கலாம்‌. அவர்கள்‌ அவதாரம்‌ அல்ல. அவர்கள்‌ தங்கள்‌ காலத்தின்‌ சரியான 
பிரதிநிதியாக இருக்கிறார்கள்‌ என்பதில்‌ அவர்கள்‌ மேன்மை தங்ிஇயுள்ளது. காந்தி 
அப்படிப்பட்ட மேன்மையாளர்‌. ோ22ாக5 6௦% 66 புரார்ரார்‌்‌€0. நான்‌ காந்தியை 
முட்டாள்தனமாக தொழுது வணங்கமாட்டேன்‌. அவரின்‌ உண்மையான மகத்துவம்‌ 
போற்றுவேன்‌ எனவும்‌ குறிப்பிட ராய்‌ தயங்கவில்லை. 


காந்திக்கு எளிமையும்‌, எளிய கருவிகளும்‌ அவசியமாக தெரிந்தது. ஆனால்‌ 
நம்மவர்களுக்கோ அது கேலிக்குரிய ஒன்றாடுவிட்டது. கம்யூனிஸ்ட்‌ ஹோ௫ிமின்‌ கூட 
எளிமையான வாழ்க்கையைத்தான்‌ காட்டுகிறார்‌... கம்யூனிஸ்ட்களுக்கு அதுல்‌ 
கோட்பாட்டுத்தன்மை இல்லை. ஆனால்‌ காந்திக்கோ அது கோட்பாடு சம்பந்தமானது (௦ 
௦௱௱யாண எ௱ழி6 ப்ர 15 ர௦்‌ மெள்ள, வனா 85 1௦ கோர ௩ 1 . எளியவகை வாழ்க்கையே 
கூட புரட்‌சகரமானதுதான்‌ என்பது லோடயாவின்‌ பார்வை. 


4 மார்க்ஸ்‌ காந்து சந்இப்பு புள்ளிகள்‌ 


மார்க்சியத்தின்‌ மய்யமான அம்சம்‌ முதலாளித்துவ சமூகத்தின்‌ மீதான விமர்சனமும்‌ 
அதனை அப்புறப்படுத்தி சோசலிச சமூகம்‌ அமைப்பதற்கான புரட்‌சகர 
நடவமடுக்கையும்தான்‌. இந்த விழைவை எவரும்‌ ஏற்கமுடியும்‌. மார்க்ஸ்‌ இதன்‌ பொருட்டு 
தன்‌ நியாயத்தை 1।5௦பா 16௦௫ ௦7 புச1ப6- 19(௦பா ஐ௦ெள- 5பாழ।ப5 ௮06௨ மூலம்‌ முன்வைத்தார்‌. 
புரட்‌கர மாற்றம்‌ என்பதால்‌ வன்முறை எழுவது தவிர்க்க முடியாததாகலாம்‌ எனவும்‌ 
அவர்‌ கருஇனார்‌. 


காந்தி சர்வோதயா என பேசும்போது அனைவரின்‌ நலன்‌, சமச்சீரான வளர்ச்‌, 
ஒவ்வொருவரின்‌ சீலம்‌, அறிவார்ந்த குணவளர்ச்‌சயுடன்‌ பொருளாதார வாய்ப்பு எனப்‌ 
பேசினார்‌. அவரின்‌ சோசலிசம்‌ என்பது தனிநபர்‌ ஒவ்வொருவரின்‌ சர்வாம்ச வளர்ச்சி 
என்பதை மையமாக கொண்டிருந்தது. பொருளாதார ஏற்பாடு என்பது தனிநபர்களின்‌ 
நெறிவீழ்ச்ிக்கு வழியாகும்‌ எனில்‌ அதை ஓஒழுக்கமில்லாத பாவகரமான ஒன்றாகவே 
அவர்‌ ஈத்தரித்தார்‌. 

மார்க்ஸ்‌ காந்தி ஒப்பீட்டில்‌ அவரவர்‌ அணுகுமுறையில்‌, வர்க்க முரண்பாடு, வர்க்க 
உணர்வு, முதலாளித்துவ ஒழிப்பு, சோசலிசம்‌, தர்மகர்த்தாமுறைக்கான வழிகளை 
பே௫ியிருக்கின்றனர்‌. சோசலிசம்‌ உருவாக்கத்தில்‌ வர்க்கமோதல்‌, வழிமுறைகளுக்கான 
முக்கியத்துவம்‌, மய்யம்‌ நீக்கிய அதிகாரமுறை என்பதில்‌ அடிப்படையான வேறுபாடுகள்‌ 
இருவர்‌ இடையேயும்‌ பார்க்கமுட கிறது. இசம்‌ என்ற வகையில்‌ சோசலிசத்துிற்கான 
பல்வேறு விளக்கங்களும்‌ வந்துள்ளன. வன்முறை தவிர்க்கமுடியாத வழி என்பதை காந்தி 
ஏற்கவில்லை. 


மார்க்ஸ்‌ , காந்தி இருவர்‌ தஇட்டத்திலும்‌ செயல்களிலும்‌ 'பங்கேற்போர்‌ இயாகம்‌' வலிந்து 
சொல்லப்படுகிறது. வன்முறையில்‌ இயாகம்‌ தேவைப்படலாம்‌ என மார்க்சியம்‌ 
பேசினால்‌, காந்தி எதஇராளிகளின்‌ மனமாற்றத்திற்கு போராளிகளின்‌ சுயவதைகளை 5814 
பரி2ராஈ2.. பற்றி வலியுறுத்துகிறார்‌. மார்க்சியம்‌ காந்தியம்‌ இரண்டிலும்‌ இலக்கு 


21 


அடைவதற்குரிய உறுஇப்பாட்டிற்கான முகத்ஒயத்துவம்‌ இருப்பதை நம்மால்‌ 
உணரமுடியும்‌. காந்தியத்தில்‌ வழிமுறைகளின்‌ முக்கியத்துவமும்‌ சேர்ந்தே 
வலியுறுத்தப்படும்‌. 


அநீதிக்கு எதிராக சுயதுன்பங்களை ஏற்றுக்கொண்ட உலக அடையாளங்களாக 
மார்க்ஸ்‌ காந்தி இருவருமே நிற்இன்றனர்‌. அடித்தட்டு மக்களின்‌ ஒடுக்கப்பட்டோரின்‌ 
ஆதரவற்றவர்களின்‌ உயர்வு என்பஇில்‌ மார்க்‌சியம்‌ காந்தியம்‌ பொதுப்புள்ளிகளை 
எட்டுகன்றன. ஆனால்‌ அதை எட்டுவதற்கான பயணங்களில்‌ வெவ்வேறு 
இசைப்படுகின்றன. அதேபோல அந்நியமாதல்‌ நீக்கம்‌ என்பது இருவரும்‌ சந்திக்கும்‌ மிக 
முக்கிய புள்ளி. இதற்கான உரையாடலை புா22ச160 176 குறித்து அல்‌ பில்இரேமி 
என்கிற ௪இந்தனையாளர்‌ மிக நேர்த்தியாக தந்துள்ளார்‌... 


சமூகம்‌ ஒன்றில்‌ எந்த ஒரு பிரிவோ தனிநபரோ நலிந்த நிலையில்‌ அச்சமூகம்‌ 
அந்றியமாதலுக்கு உள்ளான ஒன்றாகவே இருக்கும்‌. ௦8 ஈ௦்ெர்பெலி ஸ்‌ ॥ா ௦011601146 
1எா௱5- ர௦ா 4க்ர்பெலி6 15 என்பது எங்கு பழக்கமாக இல்லையோ அச்சமூகம்‌ 
அந்நியமாதலுக்குள்ளாடயிருக்கும்‌. இது எப்போது நடந்திருக்கலாம்‌ என காந்தியை 
முன்வைத்து அவர்‌ இந்தனைகள்‌ ஊடாக பயணித்து அஇல்‌ பில்கிரேமி சல முக்இய 
கேள்விகளை முன்வைத்தார்‌. அவை நம்‌ அனைவரின்‌ சிந்தனைக்கான 
கேள்விகளாகவும்‌ இருக்கின்றன. 


௦ வாபா 00176 ௦0000601 ௦4 ஈ௭ர்பா6 06 11வா51060 ரர்‌ 16 ௦௦006 ௦4 ஈ௮ர்பாவ! 1250பா௦௦5? 


1௦ லா 4/௭ 16 1068 ௦4 ஙா ॥ஈ 16 1௦110 064 1லாகர௦ா60 4ர்‌௦ 0170 1068 ௦04 06௩85 //6- 1௦ றாக 
வா ௦௦ம்‌0 1௨ ௫௦10? 


1௦ 16 0௦006 ௦4 பாவா ௦0 ௦ாவா060 ர்‌ 225 80 [6௦016 1ஈர்‌௦ [200 ப1௨௦௦? 
1௦ 16 00006௫ ௦4 [6001160096 1௦ (ங்‌ புல பாலா060 1ஈர்‌௦ (021196 1௦ ப ? 


மேற்கூறிய பல கேள்விகள்‌ அந்றியமாதலுடன்‌ தொடர்பான கேள்விகள்‌ என்இறார்‌ 
அகல்‌. பிரஞ்சு புரட்சியின்‌ முக்கிய முழக்கங்களான (ஙு ௨பவ௫ு இடையில்‌ நிலவும்‌ 
'டென்ஷன்‌' பற்றியும்‌ அகில்‌ விவாதிக்கிறார்‌. இதல்‌ எதையாவது ஒன்றை மையமாக 
வைத்து நகரும்போது மற்றொன்றை மானுட உலகம்‌ தனது சோதனைகளில்‌ 
இழந்துவருவதை அவர்‌ சுட்டிக்காட்டுஒிறார்‌. 


7180௨௫ ௦0 ௦௱05 என்டுற கருத்தாக்கம்‌ பற்றி அஒல்‌ பேசுறார்‌. உலகம்‌ பாவ/௨லர60 16 
நோக்கி செல்வதற்கு இரு முக்கிய அனுபவங்களை உள்வாங்கச்‌ சொல்றார்‌. தெருவில்‌ 
இடக்கும்‌ 'வாலட்‌ பணப்பையை' எடுப்பதா- எடுக்காமல்‌ சென்றால்‌ வேறு ஒருவர்‌ 
எடுப்பாரா மாட்டாரா என்கிற 'டென்ஷன்‌'. இல்லை நான்‌ எடுக்கப்போவதில்லை- எவரும்‌ 
எடுக்கமாட்டார்‌ என்கிற நிலைபெற்ற உள்ளுணர்வு வாய்க்கப்‌ பெறுதல்‌. காந்தியின்‌ 
செயல்முறையில்‌ லெனினைப்போல  /லா0பல0 முன்னோடும்‌ வழிநடத்தும்படை 
என்பதில்லாமல்‌ 5௱ல- பேசுகின்ற அனைத்இுற்கும்‌ தான்‌ முன்னுதாரணமாக 
எதையும்‌ நோக்காமல்‌ தன்னையும்‌ இழந்து நிற்றல்‌ என்பது சோஇிக்கப்படுகிறது. 


அடுத்த அனுபவமாக கார்‌ ஒட்டும்‌ ஒருவரின்‌ பொறுப்பு. அவர்‌ தன்‌ செயலில்‌ தன்னை 
மட்டும்‌ பார்த்துக்கொள்ளாமல்‌ சாலையில்‌ வரும்‌ அனைவரையும்‌ அனுசரித்து 


22 


ஓட்டவேண்டிய பயிற்௪- தனக்கான பாதுகாப்புடன்‌ பிறர்‌ பாதுகாப்பையும்‌ அனுசரித்து 
செல்லும்‌ முறை.. இங்கு கார்‌ என்பது சமூகமாக உருவகப்படுத்தப்படுகஇிறது. ॥ஈ௦்ரபெலி ௦ 
5001ல்‌ 168£5- ரெலி! ௨௦4௦ பர்‌ 500181 088/5 அதாவது |ஈப்ொபபெல்‌! ட்‌ ர ஈ௦ ரா பெொ்பபெல/51/௦ 1௨5 
என்பது அகில்‌ பில்‌ இரேமியிடம்‌ நமக்கு காந்திய பார்வை செயலுக்கான விளக்கமாக 
இடைக்இறது. 


பட ஒர்‌/- உ௦பலடு- பாவ/சால்‌௦0 16 என்கிற முக்கோணத்தில்‌ பாச ௭ு60 116 என்பதை அடியாக 
வைத்து பார்த்தல்‌ என்பதை அஇல்‌ சொல்றார்‌. இந்த அந்நியமாதல்‌ நீக்கம்‌ என்ற 
புள்ளி மார்க்ஸ்‌ உடன்‌ காந்து இணையும்‌ மிக முத்‌ஒிய சந்தப்பாக அவர்கள்‌ இருவரும்‌ 
|ார்‌ஒ!16௦ரபல! வரா ஆக நிற்கும்‌ புள்ளியாக அகில்‌ மஇப்பிடுஒறார்‌. 


எவ்வழியில்‌ சோசலிசம்‌ என்பது விவாதத்துற்குரிய ஒன்றாக இருக்கலாம்‌. உழைப்பை 
மட்டுமே நம்பி இருப்பவர்களுக்கு பக்கபலமாக மார்க்சியம்‌ நிற்கும்‌ என்பது தொடர்ந்து 
சோதிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கறது. அதே நேரத்தில்‌ சோசலிச கட்டுமானம்‌ 
இந்தியாவில்‌ நடைபெறவேண்டுமெனில்‌ அதற்கு காந்தி மிக நெருக்கமாகவே 
தேவைப்படுஇஒறார்‌. பொருளாசை, சொத்து பேராசை, குறுகிய மனோபாவம்‌, 
மிருகத்தனம்‌, வன்முறை, சுயநலம்‌, மதவெறி, மேல்சாது பெருமை- சாதிய 
ஒடுக்குமுறைகள்‌ என அனைத்தையும்‌ அகற்ற காந்தியம்‌ மிக முக்கிய வழியாகவே 
தெரிகிறது. மார்க்சியர்கள்‌ தங்களுக்கு மிக நெருக்கமாக கைக்கொள்ளவேண்டிய 
ஒன்றாகவே காந்தியின்‌ சோசலிச உரையாடல்கள்‌ தொடர்இன்றன. 


சோசலிசம்‌ பேசக்கூடிய எவரும்‌ அதற்கான கூறுகளை நடைமுறையில்‌ தன்னிடமிருந்து 
துவங்கவேண்டும்‌ என தனித்தக்‌ குரல்‌ ஒன்று இந்திய அரசியல்‌ வானில்‌ ஒலித்தது. 
அப்படியே அது தன்‌ வாழ்வில்‌ நடந்தும்‌ காட்டியது. அக்குரலின்‌ சொந்தக்காரர்‌ மகாத்மா 
காந்தியடிகள்‌. 


கம்யூனிஸ்ட்‌ முன்னோடிகள்‌ அம்பேத்கர்‌, பெரியாருடன்‌ கூட முரண்பட்டனர்‌. 
விமர்சித்தே வந்தனர்‌. தற்போது கம்யூனிஸ்ட்கள்‌ உடன்பாட்டு முறையில்‌ 
செயல்பட்டுவருவதைப்‌ பார்க்‌ஒிறோம்‌. அதேபோல்‌ காந்தியை கைக்கொள்வதுலும்‌ 
கவனம்‌ செலுத்தியிருக்கமுடியும்‌. காந்தி வாக்கு அரசியலுக்கு உதவி செய்யாமல்‌ 
போகலாம்‌. அறம்‌ சார்ந்த அரசியலுக்கு அவரைவிட நெருக்கமானவர்களை 
மார்க்சியர்கள்‌ உணரமுடியாது. 


(சத்திய ஒளி மகாத்மா புத்தகத்திற்காக காந்தி கல்வி நிலையம்‌ இரு மோகன்‌ அவர்கள்‌ 
கேட்டதற்கிணங்க அவருக்கு ஜூலை 5 2021ல்‌ அனுப்பிய கட்டுரை) 


23 





ஆரியரின்‌ பிற நூல்கள்‌ 

1. மார்க்சியத்‌ தடங்கள்‌ 

2. ரோசாலக்ஸம்பர்க்‌ 

3. போராளிகளின்‌ குரல்‌ 

4. பகவத்கீதை பன்முகக்‌ குரல்கள்‌ 

5. 11806 /ப51/௦6 1 16160௦ 

6. 56160160 10695 ௦71 0.2 பே18 

7. ஹெகல்‌ துவங்கு.. 

8. கார்க்‌ஒியின்‌ அரசியல்வெளி 

9. நவீன ௪ந்தனையின்‌ இந்தியப்‌ பன்முகங்கள்‌ 
10. காந்தியைக்‌ கண்டுணர்தல்‌ 

11. நேருவின்‌ மரபு 

12. பெரியாரின்‌ பொதுவுடைமை புரிதல்‌ 
13. அம்பேத்கரும்‌ கம்யூனிசமும்‌ 


14. தோழர்‌ காந்தி மகாத்மாவின்‌ சோசலிச உரையாடல்‌ 


சிறு வெளியீடுகள்‌ 


24 


1. ஷியாம்ஜி இருஷ்ண வர்மா 

2. ௪காகோ மேதின தியாஒகள்‌ 

3. பகுனின்‌ போராட்ட வாழ்வும்‌ அனார்க்‌இசமும்‌ 
4, விடுதலைக்கு முன்னர்‌ எம்‌ என்‌ ராய்‌ 

5. பிரடரிக்‌ எங்கெல்ஸ்‌ நட்பின்‌ சகரம்‌ 


6. நேதாஜி சுபாஷ்‌ - கம்யூனிஸ்ட்கள்‌ உறவும்‌ உரசலும்‌ 


நிரா இவ்வார. 
9443665366 


25 


